


பாபநாசம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 





பாபநாசம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


முதல்‌ தொகுதி 


பதிப்பாசிரியர்‌ 
தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப. 


சிறப்பு ஆணையர்‌, தொல்லியல்துறை 


தொகுப்பாசிரியர்கள்‌ 
நர. மரர்க்சிய கரந்தி 

உதவிக்‌ கண்காணிப்புக்‌ கல்வெட்டாய்வாளர்‌ 
சீ. இராமச்சந்திரன்‌ 


கல்வெட்டாய்வாளர்‌ 


அச்உட்டோரச்‌ 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
தரமணி, சென்னை-600 119 
2004 


முதற்பதிப்பு 2004--500 படிகள்‌ 
வெளியீடு எண்‌ : 158 


மூ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 


பாபநாசம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 


முதல்‌ தொகுதி 


பதிப்பாசிரியர்‌ 


ஜி. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப. 


ட 


தொகுப்பாசியியர்கள்‌ 
நா. மார்க்சியகர்ந்தி 
8, இராமச்சந்திரன்‌ 


விலை; ரூ. 


அச்சிட்டோர்‌ 

தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறை 
தரமணி, சென்னை-600 113 


ஆதனூர்‌ 


உடையார்‌ கோயில்‌ 


திருவைகாவூர்‌ 


சக்கரப்பள்ளி 


திருமண்டங்குடி 


மெலட்டூர்‌ 


புள்ளடபூதங்குடி 


பட்டவிருத்தி 


உள்ளடக்கம்‌ 


69 


100 


117 


121 


121 


140 


முன்னுரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை, தமிழ்‌ நாட்டிலுள்ள கல்வெட்டுகள்‌ அனைத்தையும்‌ 
படியெடுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணியைச்‌ செய்து வருகிறது. பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டத்தின்‌ 
நன்னிலம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ (3 தொகுதிகள்‌), திருத்துறைப்பூண்டி வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ , 
கும்பகோணம்‌ கல்வெட்டுகள்‌, திருவலஞ்சுழிக்‌ கல்வெட்டுகள்‌, திருவீழிமிழலைக்‌ கல்வெட்டுகள்‌, 
திருக்கோடிகாக்‌ கல்வெட்டுகள்‌ ஆகியன இதுவரை பதிப்பிக்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில்‌, 
- பாபநாசம்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ முதல்‌ தொகுதி தற்போது பதிப்பிக்கப்படுகின்றது. 


இத்தொகுப்பில்‌ ஆதனூர்‌, உடையார்கோயில்‌, திருவைகாவூர்‌, சக்கரப்பள்ளி, மெலட்டூர்‌ 
திருமண்டங்குடி , புள்ளபூதங்குடி., பட்டவிருத்தி ஆகிய ஊர்களின்‌ கல்‌ வெட்டுகள்‌ 
இடம்பெறுகின்றன. இக்கல்வெட்டுகளுள்‌ பெரும்பாலானவை பிற்காலச்‌ சோழர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்தவையாகும்‌, முதல்‌ மாறவர்மன்‌ குலசேகரன்‌, இரண்டாம்‌ மாறவர்மன்‌ 
குலசேகரன்‌ ஆகிய பாண்டிய மன்னர்களின்‌ காலத்தை (கி.பி, 13-14 - ஆம்‌ நூற்றாண்டு)ச்‌ 
சேர்ந்த கல்வெட்டுகள்‌ சிலவும்‌, விஜயகைர அரசர்‌ வீரப்பிரதாப தேவராயர்‌ (கி.பி. 15 - ஆம்‌ 


நூற்றாண்டு) கல்வெட்டு ஒன்றும்‌ உள்ளன. 


செங்கற்‌ கோயிலாக இருந்த திருவைகாவூர்க்‌ கோயிலை முதற்‌ குலோத்துங்கனின்‌ 32-ஆம்‌ 
ஆட்சியாண்டில்‌ அனுமதி பெற்று, நாற்பதாம்‌ ஆட்சியாண்டில்‌ பரவைச்‌ சுற்றுப்‌ பண்டி. உடையான்‌ 
சூரியன்‌ பவழக்குன்றினாரான வன்னாடுடையார்‌ என்பவர்‌ கற்றளியாக்கியதை அங்கு பொறிக்கப்‌ 
கல்வெட்டு கூறுகிறது (தொ. எண்‌. 70/1986-படம்‌), இக்கோயிலுக்கு மூன்றாம்‌ 
நந்திவர்மன்‌ காலத்தில்‌ வழங்கப்பட்ட கொடையினைக்‌ குறித்த கல்வெட்டு தனிக்கல்லில்‌ 
இருந்ததை, மீண்டும்‌ சுற்றளியாக்கியபோது சுவரில்‌ பொறித்துள்ளனர்‌. (தொ. எண்‌. 71/1986-படம்‌) 
பழைய செங்கல்‌ தளியில்‌ கோட்டத்தில்‌ இடம்‌ பெற்றிருந்த அகத்தியர்‌ கற்சிலையின்‌ படம்‌ 
முகப்பு அட்டையிலும்‌, அவ்வூரில்‌ உள்ள தட்சிணாமூர்த்தி, அர்த்த நாரீசுவரர்‌ சிலைகள்‌ பின்‌ 
அட்டையிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


பட்டுள்ள 


சுதையால்‌ இருந்த பீடம்‌ பராமரித்தற்குக்‌ கடினமாக இருந்ததால்‌, அதனைக்‌ கிள்ளியூரில்‌ 
இருந்து கொண்டு வந்த கல்லால்‌ மாற்றி அமைத்ததை உடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு ஒன்று 
குறிக்கிறது (தொ. எண்‌: 44/1986). இதன்‌ மூலம்‌ சோழ நாட்டில்‌ பெருமளவில்‌ கட்டப்பட்ட 
கோயில்களுக்குக்‌ கற்கள்‌ இங்கிருந்தும்‌ கொணரப்பட்டன என்று நாம்‌ புரிந்து கொள்ள இயலும்‌ 


உடையார்‌ கோயிலில்‌, பூமி திருவுடையாளான திருவகம்படி ஈங்கை என்ற தேவரடியார்‌ 
ஆளுடைய பிள்ளையார்‌ (திருஞான சம்பந்தர்‌), ஆளுடையகம்பி (சுந்தார்‌), அவர்தம்‌ பிராட்டியார்‌, 
பெரியதேவர்‌ (சுகாசன சந்திரசேகரர்‌), அவர்‌ நாச்சியார்‌, உமாமகேஸ்வரதேவர்‌, அவர்‌ நாச்சியார்‌ 
ஆகிய செப்புத்‌ திருமேனிகளை எழுந்தருளுவித்ததை ஒரு கல்வெட்டு (தொ. எண்‌. 50/1986) 
குறிப்பிடுகிறது. மூன்றாம்‌ இராசேந்திர சோழன்‌ காலத்திய இத்திருமேனிகளுள்‌, பெரியதேவர்‌, 
அவரது தேவியார்‌ (படம்‌ - 1, 2), உமாமகேஸ்வரதேவர்‌, அவர்‌ தேவியார்‌ ஆகியவை இன்றும்‌ 
அக்கோயிலில்‌ வழிபாட்டில்‌ உள்ளன. இவை தமிழ்நாடு அரசுத்‌ தொல்லியல்‌ துறையால்‌ 
பழம்‌ பொருள்கள்‌ பதிவுச்‌ சட்டத்தின்‌ கீழ்பதிவு செய்யப்‌ பெற்றுள்ளன. புகழ்‌ பெற்ற கரந்தைச்‌ 
செப்பேடுகள்‌ இவ்வூருக்கு உரியவை என்பது குறிப்பிடத்தக்கது. 


சோழர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ வழக்கிலிருந்த பெயர்கள்‌, சொல்லாட்சிகள்‌, பெயர்‌ சூட்டல்கள்‌ 
ஆகியன பற்றியும்‌ இக்கல்வெட்டுகளால்‌ அறிகிறோம்‌. அரைசூருடையான்‌ பிள்ளை தில்லைக்‌ 
கூத்த தண்டநாயக்கர்‌, (தெண்ட நாயக்கர்‌ என்ற உச்சரிப்பு வழக்கு அவ்வாறே குறிப்பிடப்படு 
கிறது) தாம்‌ பிறந்த ஈட்சத்திரமான ரேவதி நாளில்‌ சிறப்பு வழிபாடு நடத்த ஏற்பாடு 
செய்துள்ளார்‌. இது *திருரேவதிப்படி'' என வழங்கப்படுகிறது (தொ.எண்‌ 52/1986). கணபதி 
யார்‌ என்ற பெயரிலமைந்த தூம்பு (தொ.எண்‌ 45/1986), எதிரிலி சோழன்‌ என்ற. பெயரி 
லமைந்த எடுத்துக்கட்டி (மேடை) (தொ.எண்‌ 55/1986) போன்ற பெயர்‌ சூட்டல்களும்‌, '*சோழ 
ராஜ்ய திலதச்‌ சதுர்வேதிமங்கலம்‌'' (தொ,எண்‌ 48/1986) போன்ற அபூர்வமான ஊர்ப்‌-பெயர்களும்‌, 
**திருமுடியால்‌ நடந்தாள்‌ திருக்குகை'' (தொ. எண்‌ 65/1986) போன்ற மடாலயங்களின்‌ பெயர்களும்‌ 
இக்கல்வெட்டுகளால்‌ தெரியவருகின்றன. *'சிகை கிடந்து'' என்ற ஒரு வழக்கும்‌ கல்வெட்டில்‌ 
(தொ. எண்‌. 42/1986) இடம்‌ பெறுகிறது, வரி செலுத்தாமல்‌ விட்டு விடுகிற போது. வரித்‌ 
தொகையுடன்‌, வரிசெலுத்தாமல்‌ விட்டதற்கான தண்டத்தொகையும்‌ சேர்த்துக்‌ கணக்கிடப்படும்‌ 
எனத்‌ தெரிகிறது. எனவே சிகை என்ற சொல்‌ சிக்கை (சிக்ஷை- தண்டம்‌) என்ற சொல்லின்‌ 
திரிபாக இருக்கலாம்‌. 


்‌ இத்தொகுப்பில்‌, இருகல்வெட்டுகள்‌ கன்னடியர்‌ ஆட்சியால்‌ நேர்ந்த சீர்குலைவுகளைக்‌ 
குறிப்பிடுகின்றன. இவற்றுள்‌ முதற்கல்வெட்டு கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியையும்‌, 
இரண்டாம்‌ கல்வெட்டு கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியையும்‌ சேர்ந்தவையாகும்‌. தமிழக 
அரசியலில்‌ கன்னடியர்‌ (ஹொய்சளர்‌) தலையீடு சற்றொப்பக்‌ கி.பி, 12-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிப்‌ பகுதியில்‌ தொடங்கிற்று. கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இது வேருன்றி, 
14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ பகுதிவரை 8ீடி.த்தமைக்கு மேற்குறித்த இருகல்வெட்டுகளும்‌ 
சான்று பகர்கின்றன. ஆனால்விஜயஈகர அரசு கர்நாடக மூலமுடையதாகவே தோன்றினாலும்‌, 
தமிழகத்தின்‌ அரசியலில்‌ நேரடியாக ஆதிக்கம்‌ செலுத்தாமல்‌ தமிழகப்‌ பூர்வகுடியினரிடத்தில்‌ 
அதிகாரத்தை அளித்து ஆட்சி நடத்திற்று. உடையார்கோயில்‌ ஊரிலுள்ள கரவந்தீஸ்வரர்‌ 
கோயிலிற்‌ பொறிக்கப்பட்டுள்ள முதற்‌ கல்வெட்டு (தொ. எண்‌. 42/1986,) கன்னடியர்‌ தலை 


1]-- 


யீட்டின்‌ விளைவாகச்‌ கோயில்‌ முற்றூட்டு நிலங்களைக்‌ கோயில்‌ தானத்தார்‌ , சிலர்‌ கையகப்படுத்தி 
அனுபவித்து வந்தனர்‌ என்றும்‌, பிள்ளை அரசூருடையான்‌ பரவ மத்திதரரான வீரகங்கன்‌ 
என்பவர்‌ இக்கோயில்‌ நிலங்களை மீட்டு நிர்வகிக்கத்‌ தொடங்கினார்‌ என்றும்‌ குறிப்பிடுகிறது. 
கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகக்‌ கருதப்படும்‌ “தமிழ்‌ நெறி விளக்கம்‌! 
என்ற இலக்கண நூல்‌, வழுத்தூர்‌ காக்கும்‌ புணையாக இருந்த அல்லது புணை 
(ஓடம்‌) செலுத்தி வழுத்தூர்‌. மக்களைக்‌ காத்த மதிதரன்‌ என்பவர்‌ ஆதரவில்‌ இயற்றப்‌ 
பட்டது என்ற விவரம்‌ தமிழறிஞர்‌ ௨, வே. சாமிகாதையர்‌ அவர்களால்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. (தமிழ்‌ நெறி விளக்கம்‌'' முகவுரை -௨. வே. சா. நூலகப்‌ பதிப்பு- 1937) 
- வழுத்தூர்‌, பாபநாசம்‌ வட்டத்தில்‌ தான்‌ அமைந்துள்ளது. மேலும்‌ அவ்வூரில்‌ அரண்மனைமேடு 
என்ற இடமும்‌ மத்திராயன்‌ குளம்‌ என்ற குளமும்‌ உள்ளன, எனவே கன்னடியர்‌ ஆட்சியால்‌ 
நேர்ந்த குழப்பங்களை நீக்கிச்‌ சீரமைத்தவராகக்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ பரவ மத்திதரரே 
தமிழ்‌ நெறி விளக்கம்‌ நூலை இயற்றுவித்த மதிதரனாக இருக்கலாம்‌. பரவமத்திதரர்‌ 
அரசூருடையான்‌ என்ற முன்னொட்டுடன்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. அரசூர்‌ என்ற ஊரும்‌ இப்‌ 
பகுதியில்‌ உள்ளது. இதே காலகட்டத்தில்‌ பரவமத்திதரர்‌ போன்றே, அரைசூருடையான்‌ என்ற 
முன்னொட்டுடன்‌ கூடிய பிள்ளை தில்லைக்கூத்த தண்டநாயக்கர்‌ என்ற படைத்தலைவர்‌ 
ஒருவரும்‌ வாழ்ந்துள்ளார்‌. இவர்‌, மனுமகாப்பிரதானி, மண்டலிக யமராசன்‌ என்ற விருதுகள்‌ 
தரித்த தண்டகாயக்கர்‌ ஒருவரின்‌ மகனாகக்‌ குறிப்பிடப்படுகிறார்‌ (தொ. எண்‌, 52/1986). இவ்‌ 
விருதுகள்‌ ஹொய்சள தண்டநாயகர்களுக்குரியவையாகும்‌. எனவே இவர்‌ ஹொய்சளரின்‌ குடும்ப 
அல்லது அரசியல்‌ உறவை ஏற்ற ஒருவரின்‌ மகனாக இருக்கலாம்‌. சோழராட்சியின்‌ இறுதிக்‌ 
காலத்தில்‌ படைத்தலைவர்களிடையே நிலவிய உறவுகள்‌, பகைமைகள்‌ போன்றவை குறித்த 
விரிவான ஆய்வுக்கு இச்செய்திகள்‌ பயன்படும்‌. 


ஹொய்சளர்‌ ஆட்சியின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ (கி.பி. 1340) அல்லது விஜயஙகர அரசர்‌ 
குமாரகம்பணர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ (கி.பி. 1370) அறிமுகப்படுத்தப்பட்ட இராயவிபாடன்‌ என்ற 
நில அளவைக்கோல்‌ ஒன்று குறிப்பிடப்படுகிறது (தொ. எண்‌ 64/86). இராயவிபாடன்‌ என்பது 
பூர்வ அரசர்களை அழித்தவன்‌ எனப்‌ பொருள்படும்‌. 


கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணி வரலாற்று ஆய்வு தொடர்பான 
அடிப்படைப்‌ பணியாகும்‌. தமிழ்நாட்டில்‌ சற்றொப்ப 50,000 கல்வெட்டுகள்‌ இருக்கக்கூடும்‌ 
எனக்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய அரசு தொல்லியல்‌ அளவீட்டுத்துறை இவற்றுள்‌ 15,800 
கல்வெட்டுகளைப்‌ படியெடுத்து வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையால்‌ 
இதுவரை 7700 கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிள்‌ 2263 கவ்வெட்டுகள்‌ 
இதுவரை பதிப்பிக்கப்பட்டுள்ளன. இம்முன்னுரையின்‌ தொடக்கத்தில்‌ குறிப்பிட்டுள்ள 


தஞ்சை மாவட்டக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ தவிர, சென்னை மாககர்க்‌ கல்வெட்டுகள்‌, 


11] 


கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ (5 தொகுதிகள்‌), செங்கம்‌ நடுகற்கள்‌, தரு மபுரி மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ (2 தொகுதிகள்‌), தாமரைப்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌, பெருமுக்கல்‌ கல்வெட்டுகள்‌ 
ஆகியனவும்‌ இதுவரை பதிப்பிக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளை வாசித்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணி 
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை படியெடுக்கப்படாத கல்வெட்டுகளைப்‌ படி. 
யெடுக்கும்‌ முனைப்புத்‌ திட்டமும்‌ செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தவிர்க்க இயலாத காரணங்களால்‌ 
ஆங்கிலக்‌ குறிப்புரைகளில்‌ ஒலிக்குறியீடுகளை அச்சிட இயலவில்லை. அடுத்த பதிப்பில்‌ 
இக்குறை சரிசெய்யப்படும்‌. 


இத்தொகுதியில்‌ இடம்பெறும்‌ கல்வெட்டுகளை ஊராய்வு செய்து அறிந்து படியெடுத்‌ 
தவர்கள்‌ இத்துறைக்‌ கல்வெட்டாய்வாளர்கள்‌, முனைவர்‌ ௬. இராசகோபால்‌, முனைவர்‌ 
ஆ. பத்மாவதி, திருமதி. அர. வசந்தகல்யாணி ஆகியோர்‌ ஆவர்‌. நூலினை அச்சிட்ட அச்சுப்‌ 
பிரிவினரும்‌, இத்தொகுப்பில்‌ இடம்பெறும்‌ நிழற்படங்களை எடுத்துக்‌ கொடுத்த துறையின்‌ 
நிழற்படப்‌ பிரிவினரும்‌ பாராட்டுக்குர்ியோர்‌. கல்வெட்டுகளுக்குரிய குறிப்புரைகளில்‌ நுட்பமான 
கலைச்சொற்களுக்குரிய விளக்கங்களைத்‌ தேவையான இடங்களில்‌ சேர்த்துக்‌ குறிப்புரைகளைச்‌ 
செம்மைப்படுத்தியுதவிய முனைவர்‌ சு. இராசகோபால்‌ பாராட்டுக்குரியவர்‌. 


தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப. 
சிறப்பு ஆணையர்‌ 
தொல்லியல்‌ துறை 

சென்னை.119 


[7 


த்‌. நார, ௮. 


மாவட்டம்‌ : 


வ்ட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ 


குறிப்புரை : 


ரராகார : 


கல்வெட்டு க 


1. 


உ: 


தெரல்லியல் துறை தொடர்‌ எண்‌; 17/ 1992 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : (7-1) 8 
பாப நாசம்‌ வரலாற்று. ஆண்டு : கி.பி. 1186 
ஆதலூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ம்‌ ர 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ணு 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 


] 
்‌ உடம்‌ 
கானா ] 


மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


ஜ்‌ 


சிவன்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற ஐக 


ஆதனூர்‌ மங்கலவீதியில்‌ ஒலோச்செப நாராயண ரிஷப. வாகன பட்டன்‌ மற்றும்‌ 
அவனுடைய சகோதரர்களுக்குச்‌ சொந்தமாக இருந்த 75 கோல்‌ அளவுடைய 
வரிநீக்கப்பட்ட மனைநிலம்‌, ஆவூருடையான்‌ காரி உலகுய்யவந்தான்‌ 
என்பவனால்‌ 15 காசுக்கு விலைக்கு வாங்கப்பட்டு, இவ்வூர்‌ தருபாண்டீஸ்வர 
முடையார்‌ கோயிலுக்கான நந்தவனம்‌ அமைத்துப்‌ பராமரிக்கவும்‌, தினமும்‌ 
காவிரியிலிருந்து ஒரு குடம்‌ நீர்‌ அபிஷேகத்திற்காகக்‌ கொண்டு வரவும்‌ 
கொடையாகக்‌ கொடுக்கப்பட்ட செய்தி சொல்லப்படுகிறது. 


நக்கப்‌ றறார்மலக ௦8 ௨ 00. 156 10188 5116 யுகஷயார்பத 15 627 
1௦ம்‌ ௦6 3 ஹ்ர்கக்ந்கரகடக(க நம்‌ ரம ௦1609 ரீரா உட கபற ௦1 15 
நம 9 05 82ம்‌ [0]கதறுயா கபடி 01 தீருமா... 1106 5ம்‌ [வாம்‌ 3485 008160 
1௦ 116 4சமற1௦ 11யறறகிலவாகரபகறுக.... கறு0நத (05 கம்ம 18ாம்‌ 3 101 
ரூகஸாமம்‌ ]ஸுக்‌ 40 05 118506 10 8000 ௨ ரீ100/6ட்‌ ககாபேக கோம்‌ (0 ரக0கர்ர்த 
1௦1 106 ஒறு ௦1 நீ௦பொரம்றத. 8ம்‌ மதம்றர்கர்ம்ரத 196 8870௪ வாம்‌ 1௦ 161௦7 
உற0% ௦8 1884ம்‌ ஏலம்‌ 800 ௩06 வேடு ௦] 6௨ ௦4 (0௨ பழு. 


ஸ்வஸ்திஞீ தரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ கு . . . சோழ தேவர்க்கு 


யாண்டு எழாவதிநெதிராமாண்டு ஆதநூா 


ர்‌ ஊர்‌ நத்தத்து வடக்கில்‌ மங்கலவீதியில்‌ [இ]றையிலி மனையாய்த்‌ 
திருத்துப்பட்ட நிலம்‌ பதினைங்கோ 

லும்‌ ஓலோச்சிப நாராயண இஷ.பவாஹன பட்டனும்‌ உடன்பிறந்தார்‌ 
பக்கலும்‌ நிலம்‌ ஒரு கோலுக்கு 

காசு க ஒன்றாக காசு பதிணரஞ்‌]சும்‌ இட்டு இவ்‌ . . ருப்பாண்டீஸ்வர 
முடையார்‌ கோயிலுக்கு காவேரியில்‌ நின்றொரு 

குடம்‌ திருமஞ்சனம்‌ வைய்ப்பதாகவும்‌ முக்கோல்‌ தறையால்‌ திருநந்த 
வனஞ்‌ செய்வதாகவும்‌ இப்படி கொண்டு விட்டான்‌ ஆவூ 


ருடையான்‌ காரி உல(கு]*யுய வந்தான்‌ :௨ 


த. நா. ௮. தொல்லியல்துறை தொடர்‌ ஏண்‌ ; 18/ 1992 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : (71) 8 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1186 
ஊர்‌: ஆதனூர்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு | ர 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன்‌ 
அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] 9 
மன்னன்‌ : (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) எண்‌ ்‌ 
இடம்‌ ; சிவன்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தென்புற ஜகதி 


குறிப்புரை : இவ்வூர்‌ க.எண்‌ : 1 இன்‌ பிரதியாகலாம்‌. இ௫தைந்துள்ளது 


ஒயர வரு : 586105 10 06 12 ௦003 07 11௦ 1ரார்ற00 110: 1 11/6 111826. 


கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ த்ரிபுவநச்சக்கரவத்திகள்‌ , . . . சோழ தேவர்க்கு யா[ண்டு| 
௨... சநெதிராமா 

2. ஸண்டு ஆதநூர்‌ ஊர்‌ நத்தத்து வட . . , இறையிலி மனையாய்‌ , ,. 
ட நிலம்‌ கீ[ழ்‌] 

9. கை மேல்கை கோல்‌ பிதினைங்கோல்‌ . ... இஷ_ய வாகன. ... 
பக்கலும்‌ நி 

4, லம்‌ ஒரு கோலுக்கு காசு ஒன்றாகக்‌ காசு , . . திருப்பாண்டீச்வர 
முடையார்‌ . , . ற்றொரு குட 

5. ம்‌ திருமஞ்சணம்‌ வைய்ப்பதாகவும்‌ . . , . ஆவூரூடையா 


6. ந்‌ காரி உலகுய்ய வந்தாந்‌ 


த. நார, ௮, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை ; 


ஒருவர : 


தொல்லியல்துறை 


தஞ்சாவூர்‌ 
பாபநாசம்‌ 
உடையார்‌ கோயில்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ 


42 / 1986 


தெொரடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு : ன 


வரலாற்று ஆண்டு : 13-ஆம்‌ நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு 


] 
்‌ 268/1968-09 
ஆண்டு அறிக்கை ்‌ 


முன்‌ பதிப்பு : 2 
ஊர்க்‌ கல்வெட்டு 1 ப 
எண்‌ ] 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடசுவர்‌. 


பிற்காலச்‌ சோழராட்சியின்‌ இறுதிப்பகுதியில்‌ போசள மன்னர்கள்‌ (கன்னட 
அரசர்‌) ஆதிக்கம்‌ நிலவியபோது இக்கோயிலின்‌ முற்றூட்டு நிலங்களைக்‌ 
கோயில்‌ தானத்தார்‌ லெர்‌ அனுபவித்தனர்‌, 
இக்கோயில்‌ நிலங்களை தநிர்வ௫க்கத்‌ தொடங்க 
நிலைமையைச்‌ சர்படுத்தியுள்ளார்‌. முன்னர்‌ நிலவிய ஆட்யோச பெரியதேவர்‌ 
ராஜராஜ தேவரின்‌ இருபத்து நான்காவது ஆட்சியாண்டு குறிப்பிடப்‌ 
படுவதால்‌ இக்கல்வெட்டு மூன்றாம்‌ இராஜேந்திர சோழன்‌ காலத்ததாகலாம்‌. 
கல்வெட்டின்‌ தொடக்கப்பகுதி இதைந்துள்ளது. கல்வெட்டு 5 பகுதிகளாகவும்‌ 
உள்ளது. முற்றுப்பெறவில்லை. 


பின்னம்‌ பிள்ளைஅரசூருடையான்‌ 


வீரகங்கன்‌ என்பவர்‌ 


1115 105011 ற 0ம்‌ 860படி (௦ 661002 1௦ (16 ஐனர௦ம்‌ ௦7 18]/6048க ௦௦1௧ 117. 
மய] [0ம்‌ ர௦தா2! 9622 ௦1 8/௬, (உவ/காகர்க்‌ மோக) ௦ (05 
0163%008 ர6ஜ1106 15 மப £ற110ற24்‌. நியம்றத ரகம்‌ (06 கற க01285 (1700/58188) 
00000160 116 ௦030 8ம்‌ 196 ரமாரம்‌(மம 18706 06100 2102 4௦ 1௪ 460012 
676 ஈப்$கறற[0றாரக1௦4்‌ 69 11௨ 7௭௩௭14௪7௦1 115 $201016. 7656 18009 ஸுக 
ர6ரபாறகம்‌ 08 11ம்‌ கரஷெமரம( ஹீலர்‌ 1 காவாக 1108111884 ௧1185 118ஐ௨0த2௨, 


9187160 ஈ00101510110 2 (நமே, நர்‌ 67 (11008 ரர்தரர்‌, நரியு!1தர84 வறம்‌ (1000101௦15 
1507101101 


பகுதி 1 
1. பரணி... .,, 
வடி க்ஷ்த்த்ர உடு ட ட்ட 
8. நிற்தவினொ . , 
டு ஆடு ௮ 
5. னள்‌ இரரச க 


1. க்கு மருகலூரு . . 
8. ஸந்திக்குப்பு 
9. ஸிலும்‌ ரூடி 
10. .யுஞ்‌ செய்‌... 
11, டின நிலம்‌ . . 
12, , கொண்டு . . 
18. லூருடைய . .. 
14, ॥ன்‌ உள்ளிட்‌ . . 
பகுதி 2 
15. பெரிய தேவர்‌ இராசஇராச தேவ 
16. ர்க்கு இருபத்து நாலாவது வரை 
17, யும்‌ அனுபவித்து நெடுங்கா 
18, [ல]ம்‌ நெல்லுஞ்‌ சிகை கிடந்து இ 


19. , , யாய ஸ்ரீ பண்டாரத்து நின்று 


20, ம்‌ வரும்‌ நெல்லும்‌ புறப்பட்டு 

21. . . உழவு முற்றூட்டு ஆகப்பயி 

22, ர்‌ ஏற்றித்‌ திருநாமத்துக்‌ காணியாய்‌ 

29, ப்‌ போதுகிற நிலத்தைப்‌ பின்பு இந்‌ 

54, நாயனார்‌ கோயில்‌ தானத்தாரிலே சில 

25. ர்‌ இவர்கள்‌ பக்கலே [விலை கொண்‌] 

26, டோமென்று மூன்றாவது கார்‌ வரை 

27. யும்‌ அனுபவித்து வந்தமையில்‌ இந்‌ 

28, நாள்‌ கன்னடியக்‌ காலமாய்‌ இருந்‌ 

29, த([பரடி கேட்டுக்‌ கணக்கு வழக்காக 
பகுதி 3 

80, , , படி செவ்விப்பாரு இலாதபடி 

91, யாலே பின்பு இக்கோயில்‌ பற்று 

82. பிடித்த பிள்ளை அரைசூருடையா 

88. ரான பரவமத்திதரரான வீரகங்கற்கு 

94, இது கணக்கு வழக்கு ஆனபடி கேட்டு 

95. நிலம்‌ விடுவித்து அருள வேணும்‌ . . , 

86. கோயில்‌ தேவர்கன்மி கோயில்கணக்க 

0. னும்‌ விண்ணப்பஞ்செய்து சிமாகேசுரரு 

38. ம்‌ அறிவித்தமையில்‌ இருந்தபடி கேட்டு 


99. இவர்க(ள்‌)ளுக்கு இருபத்துனாலாவது அனுப 


40, வித்து நெற்க்குன்றமுடையான்‌ உள்ளிட்டார்‌ 


4, 
42, 
42. 


44, 


பகுதி 4 
45. 
40, 
47. 
48. 
49, 
50. 
51. 
52. 
52. 
54. 
55, 
௨6. 
92. 
58. 
59, 

பகுதி 5 


50, 


பேரிலே நெடுங்காசு நெல்லும்‌ [சி1*கை கிடக்க இவ்‌ 
ர்கள்‌ விலைகொண்டு அனுபவிக்க நம்‌ ப்ரர 
தி இல்லாமையில்‌ இவர்கள்‌ னாயனார்க்கு 


ர்‌ வா[ர்த்‌]* ன்னிலங்கள்‌ விட்டமையில்‌ , . . . 
த] து 


டியாக விட்டபடியில்‌ இன்னி 
ல(ம்‌)த்துக்கு கல்வட்டி விட்ட 
தென்று பிள்ளை வீரகங்கர்‌ திருவெ 
முத்து இட்ட ஓலை வருகையில்‌ இப்படி 
க்கு னாயனார்க்கு நீர்‌ வா[ர்‌]*த்து விட . 

தேவத்‌ ஆன அழகிய மாதேவ ப[ட்‌]*டன்‌ நிலம்‌ 
இரண்டு மாகாணி அரைகாணி முந்திரிகையும்‌ ஆளவன்‌ 
தாந்னான திருக்களாவுடையாந்‌ பட்டன்‌ நிலம்‌ ௮ 
ரைமாவும்‌ நீறணிந்தான்‌ தேவ[ர்‌]*கள்‌ தேவ 
பட்டன்‌ நிலம்‌ ஒரு மாவும்‌ தேவபெருமா 
ள்ளான ௨... பட்டன்‌ நிலம்‌ அரைமா மு 
ன்த்திரிகையும்‌ ளெடுவாயில்‌ உடையா 
ன்‌ விதியும்‌ சீரன்‌ திருவுணாழிகை பிள்ளை அரை 
மாவும்‌ பால அறர[ா]*வாயன்‌ ஆன செ[ய]*ங்்‌ கொ 


ண்ட [போர]சன்‌ நிலம்‌ அரைமாவும்‌ திருநல்லூரு 


டையான்‌ கற்ப்பகம்‌ நிலம்‌ ௮ 


61. 
62. 
63. 
64, 
65. 
66, 
51. 
68, 


69. 


ரை மாவும்‌ அரைசு உடையான்‌ 

மாதன்‌ நிலம்‌ அரைமாவும்‌ னா 

ங்கல முடையான்‌ உடை 

யான்‌ விடையான்‌ நிலம்‌ அரைமாவு 

ம்‌ வேளூ[ர்‌]* கிழவன்‌ தாழி நிலம்‌ அரைமா 
வும்‌ ஸ்ரீ பூதி உடையான்‌ திருவாய்க்குல 

ம்‌ உடையான்னான கோயில்‌ கணக்க 

ன்‌ மாஹேஸ்வரப்‌ பிரியன்‌ நிலம்‌ [ஒ]ரு மா 


வும்‌ . 


த. நா. ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 43/1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ரீ 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1140 
ஊர்‌ ; உடையார்‌ கோயில்‌ - ௮ ்‌ 
இத்தியக்‌ கல்வெட்டு | 267/1968 69 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து: தமிழ்‌ இ மதிப்ப? ற்‌ 
ட றுண்‌ பர்மன்‌ இ ஊர்க்‌ சுல்வெட்டு | 9 
மன்னன்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ] 
இடம்‌: அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகா மண்டப வடசுவர்‌, பட்டிகை, 
குமுதம்‌ மற்றும்‌ ஜகதி 
குறிப்புரை : நித்தவிநோதவளநாட்டுக்‌ காந்தார நாட்டுத்‌ தியாக சமுத்திரச்‌ சதுர்வேதி 
மங்கலத்துச்‌ சபையார்‌, வீரசோழவள நாட்டு ஸ்ரீபூதியான ராஜநாராயணச்‌ 
சதுர்வேதிமங்கலத்துத்‌ இருக்களாவுடையார்‌ கோயிலுக்கு இறையிலி நிலம்‌ 
வழங்கிய செய்தி சொல்லப்படுகிறது. திருக்களாவுடையார்‌ என்ற தமிழ்ச்‌ 
சொல்லின்‌ சமஸ்கிருதப்‌ பெயரே இன்று கரவந்த ஈஸ்வரர்‌ என்று இறைவனுக்குப்‌ 
பெயராக உள்ளது. ₹ந' எழுத்துக்கள்‌ சில இடங்களில்‌ 'த' எழுத்துப்போல 
உள்ளன.. மூன்று பகுதிகளாக உள்ள இக்கல்வெட்டின்‌ தொடக்கப்பகுதிகள்‌ 
சுவரினுள்‌ மறைந்துவிட்டன. 
ளகர: 07441 08 ந்8ூடரி்ச6 18ம்‌ (0 12 415 ௦8 110] தகரம (கரகர ஈர்‌ $ரா0 மார்‌ 
வர்க 1 வஹகாறுக கேறரரஈப்று ற ஹவிகாா 10 71ரக௦01ஹவிககமா, ர. 115 
889813 ௦7 22114௧௦௦௧0 0௪1100 ரஜவிகரு. 75 ஐரசம்‌ 1௧ம்‌ 1 
உரர்றயிகர்‌₹ம்‌ 10 187௭4, & 18ம்‌ ரல 88588$ரமறேர்‌ 801 றரகஏக]/6ம்‌ பேோர்றத 
1116 ரூ.€0'கனகம றகரம்‌. சர்மா ஜு 07 19௦ 1080ர்ற(100 15 6001 15. 
கல்வெட்டு : 
1. . . . [மேவ தலைமகள்‌ நிலம்‌ பெரிது சிறப்ப விஜய மாமகள்‌ வெஜ்‌ 


2. 


புயத்திருப்ப இசையுஞ்‌ செல்வியும்‌ எண்டிசை விளங்க நிருபர்‌ . . 
. .வ்ந சக்ரவத்திகள்‌ ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு 
ஏழாவதுநாள்‌ நாஷாற்று 


முப்பத்தைஞ்சு பெற்ற ஸிம்ஹ தாயிற்று" 


9 


பூர்வ்வபக்ஷத்து ஏகாதசியும்‌ சநிக்கிழமையும்‌ பெற்ற பூராடத்தி நாள்‌ 
நத்த5விநோதவ்ளநாட்டு காந்தார நாட்டு ப்ரஹ்மதேயம்‌ ஸ்ரீ தியா 
[கசமுத்திரச்‌[சருப்பேதி மங்கல 


ட... ௫வில்‌ நடுவில்‌ நாராச(ந)த்து சந்தியிலே இற்றை நாளால்‌ தந்மி 
செய்து பெருங்குறி கூடியிருந்து பணித்த எழுத்து இந்நாட்டு வீர 
சோழவள நாட்டு ப்ரஹ்மதேயம்‌ சிபூதியாந ராஜநாராயணச்‌ சருப்பேதி 
மங்கலத்து உடையார்‌ திருக்களா உடையார்‌ கோயிலில்‌ ஆதிசண்டேச்‌ 
வரர்‌[க்கு] 


௨... இறையிலி செய்து குடுத்த பரிசாவது நம்மூற்கு இப்போது 
ஆவச்யகமாயிருக்கும்‌ திரவிய வினியோகங்கள்‌ வேண்டின இடத்து 
முன்பேய்‌ குடிதரகு மாவீய்ந்து இறை தண்டுகையால்‌ இத்‌[த] மாவீந்து 


உற்பத்தி பண்ண ஒண்ணாமையா 


ட்‌ ம வினியோகத்துக்கு உடலில்லாமையால்‌ ஆதி சண்டே 
சுவரர்‌ பக்கல்‌ [பிடாரி நிலம்‌ வி[ழுந்ததில்‌ கீழ்முக்காலே மூன்றுமா 
முக்காணியரைக்காணி முந்தரிகை நிலம்‌ இறையிலியாக இறைவிழுத்‌ 
தாக குடுக்க கடவதாகப்‌ பிரேம . ற்‌... 


. ௨.௨.௨ திநுக்கு கைகொண்ட காசு 32 முப்பத்திரண்டே முக்காலும்‌ 
கைகொண்டு நம்மூரில்‌ இத்தேவர்‌ இலமாய்‌? இறை விழுத்திந நிலம்‌ 
சீதரவதிக்கு கிழக்கு விச்வேஸ்வர வாய்காலுக்கு வடக்கு இரண்டாந்‌ 


. ... இது பத்தாந்தர படக்க நிலம்‌* கீழ்‌ நாலுமா முந்திரிகை கீழ்‌ 
முக்காலும்‌ இங்கே மூன்றாங்கண்ணாற்று இரண்டரந்‌ துண்டத்து 
மேந்கடைய நிலம்‌ இரண்டு மாக்காணி அரைக்காணி நீக்கி இதன்‌ 
கிழக்கு இலம்‌” ஒருமா இது பத்தாந்‌ [தரம்‌| 


. கடைய்‌ நிலம்‌ ஒருமா இதுதன்ப[டு! தரத்து மடக்கு நிலம்‌ கீழாறுமா 
முக்காணி அரைக்கா[ணி]யும்‌ இதன்‌ கிழக்கு நிலம்‌ ஒரு மா இது தன்‌ 
படு தரத்து மடக்கி நிலம்‌ கீழ்‌ எட்டு மா முக்காணி[ய]*ம்‌ இச(த்‌)திரத்து 
கிழக்கடைய நிலம்‌ மாக்காணி முந்திரிகை இது தன்‌ படுதரத்து 
வடக்கு நிலம்‌ கீழரையே , , , 


மேற்கடைய நிலம்‌ முக்காணி அரைக்காணி முந்திரிகை இது 
பத்தாந்தரம்‌ மடக்கு நிலம்‌ கீழிரண்டு மாக்காணி முந்திரிகைக்‌ கீழரை 
ஆக நிலம்‌ ஆறுமா முக்காணி அரைக்காணிக்‌ கீழ்‌ மூன்றுமா மடக்கு 
நிலம்‌ முந்திரிகைக்‌ கீழ்முக்காலே மூன்றுமா முக்காணி அரைக்காணி 
முந்திரிகை 


10 


10, 


11. 


8518 


19, 


, .. வுயக்‌ கொண்டான்‌ பக்கல்‌ முப்பத்திரண்டே முக்கால்‌ காசும்‌ 
கைக்கொண்டு ஆசந்திரதாலம்‌? இறையிலியாக விட்டு இறை 
அந்தராயம்‌ பெருவரி சில்வரி வெள்ளான்‌ வெட்டி [தண்டம்‌ திருவாசல்‌ 
போந்தகுடிமை எப்பேர்ப்பட்டனவுங்‌ காட்டுவாரும்‌ காட்டுவிப்பாரும்‌ 
திருவாணை புவன முழுதுடை . 


. ல்‌. போந்து பணித்தா[ர்‌]* ஸ்ரீ தியாகசமுத்திரசேரி குரவசரி 
கண்டபொன்மேனி பட்டர்‌ பணியாலும்‌ மும்முடிசோழசேரி 
டுந்தூர்‌ இளைய கே[£]ணேஸ்வர பட்டர்‌ பணியாலும்‌ விக்கிரம சோழ 
சேரி பட்டிண பெரிய நம்பி பட்ட[ர்‌] பணியாலும்‌ திரிபுவன முழுதுடைச்‌ 
சேரிச்‌ செய்யலூர்‌ 


.. . [9][நமலிச்சேரி புரங்க . . . []வண்காடு பட்ட[ர்‌] பணியாலும்‌ 
[9]வண்காடு பட்டர்‌(ர்‌) பணியாலும்‌ இராஜேந்திர சோழச்‌ சேரித்‌ 
துறும . . . டூர்‌ மஹாதேவ[ப]*ட்டர்‌ பணியாலும்‌ இவர்கள்‌ பணிப்‌ 
(பணிப்‌) பணியால்‌ இவை ஊர்க்கணக்கு மருகலூருடையாந்‌ மஹாஜநப்‌ 
பிரியந்‌ 


_ஸ்ய பெரிய நம்பி பட்டஸ்ய ஸர்வக்குதுயரஜி பட்டஸ்ய திரு. 
வெண்காடு பட்டஸ்ய மகாதேவ பட்டஸ்ம இது ஸ்ரீமாஹேச்வரர்‌ 


ரக்ஷை 


அடிக்குறிப்புகள்‌ 


ஜு நஊ -:-.௨ 


**நாயற்று”? எனப்படிக்கவும்‌ 
“நித்த? எனப்படிக்கவும்‌ 

*ஈ நிலம்‌ 7 எனப்படிக்கவும்‌ 
மடக்கு நிலம்‌”? எனப்படிக்கவும்‌ 


**காலம்‌?? எனப்படிக்கவும்‌ 


1] 


த. நா... 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ :; 44/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு: 18 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1196 
ஊர்‌ : உடையார்‌ கோயில்‌ இத்தியக்‌ கல்வெட்டு ழ்‌ 408/1002 
ஆண்டு அறிக்கை. | 
மொழி: தமிழ்‌ 
த்து : ்‌ ன்‌ பதிப்பு: தெ. இ. க. தொகுதி7 
ப டத ண் ன்‌ எண்‌ : 1043 
அரசு: சோழர்‌ 
ஊர்க்‌ கல்வெட்டு | 
மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ள்‌ 8 
காண ] 
இடம்‌ : அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடசுவர்‌ மற்றும்‌ 


குறிப்புரை : 


அய்மறாகார : 


கல்வெட்டு : 


1. ஸ்‌ 


அதிட்டான ப்பகுஇகள்‌. 


கல்வெட்டு ஆதிசண்டேஸ்வரர்‌ குறித்த பாடலுடன்‌ தொடங்குகிறது. 
இறைவனது பீடம்‌ சுதையாக இருந்ததாகவும்‌ ஆண்டாண்டு தோறும்‌ 
அதனைப்‌ புதுப்பிக்கன்ற சிரமம்‌ இருந்ததாகவும்‌, பூசை செய்யும்‌ 
சைவாசாரியர்கள்‌ வேண்டிக்‌ கொள்ள, விக்ரம சோழப்‌ பிரமராயர்‌ 1000 கா௬ 
கொடுத்துக்‌ கிள்ளியூர்‌ மலையிலிருந்து கல்‌ கொண்டு வந்து கற்பீடம்‌ 
அமைக்கச்‌ செய்ததையும்‌, அப்பணி செய்த தச்சாசாரியருக்குச்‌ இறப்பும்‌, 
நிலமும்‌ அளித்ததையும்‌ இக்கல்வெட்டு குறிப்பிடு து. 


11019 1050ர1ற1100) 0ரரா0ற0065 எரு 18ய 021097 36796 0௦ கோர்க்க. 11 12 
8210 1181 15 நகம்ஷர்த1 ௦7 11௦ 014௦13, அர்ம்்‌ எகக 1. 116 007181, 3785 
1201806ம்‌ ஈர்ர்‌ 20௦. 006 ரர ஹரத0ரத்‌ மாஷ்ராகாறுகா றவர்‌ ௦ ௦௦8 
௦1 1000 %82: ஊர்‌ (6 ரகர 5000௦ 800 ட. நைர்கஷ்ஹி 9788 மா௦யதும்‌ 


1்ர00. 811110 மரமுற(84்ற5, ந்த 8600 ஏஜ்‌ [ச1்2்‌(தர்கம்‌ எர்்ட ஐ 6011 
ரர்த்ந்த வர்‌ [கரம்‌ 


வஸ்திஸ்ரீ தண்டீச்சுரன்‌ ஓலை சாகரஞ்‌ சூ 


(2 


ழ்‌ வையத்து தண்டீச்சுரன்‌ கரும 

ம்‌ ஆராய்மின்‌ பண்டே அறஞ்‌ 
செய்தான்‌ செய்தான்‌ அறங் கா 
த்தான்‌ பாதந்‌ திறம்பாமல்‌ சென்னி 
[மேல்‌] வைத்து ஆதி தண்டேச்வ[ரன்‌] 
ஆதேசம்‌ நாயனார்‌ திருக்கிளாவுை 


டயார்‌ உலகுடைய பெருமாளுக் 


மஉ.ஐ. 3௮ ௬ ஐ ௩ ௨.௨ 


கு நன்றாகப்‌ பூஜை கொண்டருளுகிற [நா] 


[ட 
ட 


யனா[ர்‌] சுதையாலே பீடமாய்‌ இரு[ந்த] 

11. மையில்‌ தீரிபூவனச்சக்ரவத்தி மதுரையும்‌ ஈழ 

12. மும்‌ [பாண்டியன்‌] முடித்தலையுங்‌ கொண்ட 

19. ரூளின ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்‌[க்‌]கு யா 

14. ண்டு பதினெட்டாவது மார்கழி மாஸவரை 

15. யும்‌ ஸ்ரீபீடஞ்‌ சாத்தாதே எழுந்தருளி இருக்கை 

16. யாலும்‌ ஆட்டாண்டு தோறும்‌ பசுங்‌ கூட்டா 

17. லே ஜீர்ண்ணோத்தார[ண)*'ம்‌ பண்ண வேண்டுகையா 

1 கக. லக. 

20, பிறிந்த மணலூர்‌ வாதுலன்‌ ஆராவமுது மாதவரான விக்கிரம சோழ 


21. ப்பிரமமாராயர்‌[க்‌]*கு இக்கோயில்‌ சைவாசாரியம்‌ செவ்வார்கள்‌ 
சதாசிவ பட்டர்‌ பலநாளும்‌ நிர்மா 


22, லிய [கை]ங்கரியமாய்‌ இராதநிற்கெந்று அறிவித்தமையில்‌ இவ்‌ விக்கிரம 
சோழ 


28. ப்‌ பிரமாராயர்‌ தேவர்‌ சுவாமி தேவற்கும்‌ உலகுடைய நாயகர்க்கும்‌ விண்‌ 


24- ஸணப்பம்‌ செய்து திருவிள்ளமாய்‌ சைவச்‌ சக்கரவத்திகளும்‌ சைவாச 


13 


ரரியம்‌ [செ]வ்வார்கள்‌ கைய்‌ யோலையும்‌ கணித சக்கரவத்திகளும்‌ ௧௦ 


25. 

26. லாத்துங்கசோழ கணிகாதராயரும்‌ இட்ட நாளிலும்‌ கா(ல]*த்திலு[ம்‌]“ 
சிலையா 

27. லே சீபீடம்‌ சாத்துக எற்று திருவிள்ளமானமையில்‌ இச்சீபீடத்துக்கு 
உடலா 

98. க விக்கிரமசோழ பிரமமாராயர்‌ சரக்கில்‌ நிந்றும்‌ ஆயிரங்‌ காசு தந்து 

20. இக்காசு நீக்கி வேண்டுவுது சீ பண்டாரத்தே இட்டுச்‌ செய்க எற்று 
சொதந்நமை 

30. யில்‌ நொடியூர்‌ பட்டணத்து கிள்ளியூர்‌ மலையில்‌ நிந்றும்‌ சிலை 
கொண்டு வந்து 

91, சாத்திராத்தமானபடியே ஸ்ரீபீடம்‌ செய்து சாத்தடக்கமையில்‌ ஆசாரி 

எ கன்‌ ட டிடி" 

94. த்துக . , . என்றமையில்‌ தானத்தாரு இவனுக்கு வேண்டு சிறப்பு தன்து 

95. சீபீடம்‌ சா[த்‌]தினபடிக்கு இறையிலி. . . நிலமும்‌ தருகிறோ 
மென்று வே 

96. ண்டி கொண்டமையில்‌ இவனு[ம்‌]* இவன்‌ மக்களனைவருமாக இச்சீபீடம்‌ 
ஒரு ஒரு 

97. ... இரா. . மின்றியே சாத்திவிட்டமையில்‌ இவனுக்கு இறையிலி 
யாக டிைற்படி அரை ம 

98.  ஈ நிலம்‌ (ட) பண்ணுகவென்று கோயில்‌(யில்‌) பற்று பிடித்த பிள்ளை 
விக்கிரம சோழ பிரமா 

89, (முராயர்‌ ஓலை வந்தமையில்‌ இவனுக்கு இறையிலியாக விட்ட 
பூதத்தூ[ர்‌1* ஆன திரிபுவன மாதேவி சதுப்‌ 

40, பேதி மங்கலத்துப்‌ பொன்‌ கொண்டு பொலிசைக்கு பொலியூட்டு. . .. 
பலி இவூர்‌ பிடாகை வீ(வீ)ரசோழநல்லூரில்‌ கவுசி 

1, லைவதிக்கு மேற்கு கங்கைகொண்டசோழ வாக்கால்லுக்கு வடக்கு 


அஞ்சாங்கண்ணாற்று மூன்றாம்‌ சதிரத்து மேற்கடைய மருகலூருடை 
யாந்‌ பிறாந்‌ 


14 


42, 


42, 


44, 


45. 


டாற்படி நிலம்‌ அரைமா இந்நிலம்‌ அரைமாவும்‌ மாத்தால்‌ முட்டி 
தன்‌ கலமாக வந்த நெல்லு பெற கடவந்‌ ஆகவும்‌ பெறு 
மிடத்து கோயில்‌ தரவிறையிலே கையீடு குடுத்து கொள கடவன்‌ 
ஆகவும்‌ 1[இப்படியேழ்‌ குடிமக்களுக்கு சிலவிடுவத[ா]*கவும்‌ இப்படி 
ச[ந்‌]“திராதி 


த்தவற்‌ செல்‌;வ]தாக கல்லும்‌ வெட்டிக்‌ கொழ்க இவனுக்கு[ம்‌] இவன்‌ 
வற்கத்தாற்கும்‌ இப்பூமி பெறுவா[ர]ாக 

யில்‌ கனகந்‌ ஸ்ரீபூதி உடையான்‌ திருக்களாவுடையானடிகள்‌ திருவாய்‌ 
குலமுடையானான பிள்ளை வேளான்‌ எழுத்து 





ம்‌, 


*செண்ட்‌ பூச்சால்‌ மறைந்துவிட்டது. 


த. நர, அ, 


குறிப்புரை : 


ஒயாபட0உரு 3 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :; 45 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு ;: 4 

பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ; கி, பி, 1197 

உடையார்கோயில்‌ இத்தியக்‌ சல்வெட்டு 1 ர்க்க 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 

வ்ப ன்பதிப்பு : தெ. இ. ௧. 

சோழர்‌ பவமவல்‌ தொகுதி7, எண்‌ 1086 
ப்‌ ர்க்‌ கல்வெட்‌ 

இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ அ சல்கிகட்டு ்‌ 4 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டப வடபுறச்‌ சுவர்‌ 


திரிபுவன மாதேவிப்‌ பேரேரியில்‌ இருந்த கணபதியார்‌ என்ற பெய்குடையு 
தூம்பு உடைந்த போது, அதைச்‌ ஈர்‌ செய்யப்‌ போதிய பணம்‌ இல்லாத 
திலையேற்பட்டது. இவ்வூரின்‌ மேல்‌ பிடாகையான வீரசோழநல்லூரில்‌ 
இருந்த திருவெண்காடு பட்டன்‌, குரோவி ஐயப்ப பிராந்‌ பட்டன்‌. இவனது 
தம்பிகள்‌, இருவெண்காடு பட்டன்‌, உருத்திரபட்டன்‌ ஆகியோருக்கு உரிமை 
யுள்ள 8 மா முக்காணி அளவுள்ள நிலத்தினைத்‌ தநம தாவளர்‌ என்னும்‌ 
வணிகப்‌ பிரிவினர்‌, 25 காசு கொடுத்து வாங்கி அளித்தனர்‌. அக்குறிப்பிட்ட 
நிலத்திற்குத்‌ இரிபுவன மாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலத்துச்‌ சபையார்‌ வரிவிலக்கு 
அளித்ததையும்‌, அதனை முடிவு செய்யும்‌ கூட்டம்‌, இவ்வூர்‌ நடுவேயமைந்த 
ஸ்ரீ முடிகொண்ட சோழ விண்ணகர்‌ ஆழ்வார்‌ கோயிலில்‌ (இருமால்‌ கோயில்‌: 
நடந்ததையும்‌ இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கின்றது. மேலும்‌, புறம்பு நின்றும்‌ 
சேவிக்க வந்த அடியார்களுக்கு (வெளியூரவீ!) இரண்டு திருவிழா நாள்களில்‌ 
உணவு வழங்கவும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, 


119 மம50ம்ற 10 062108 ஏர்பு. (0௦ றரக9851] “பிறவா ப்றத்மாய கர? 1 றரகந் 
ஜீ $யப01ம2க 01௨ 11. 11 06௨1௨ ஐய்ரு ஜீ 01 ௨௨ 026 18ம்‌ (௦ 
11௦ 1016 நூ 116 ம்ஷஷங்ஷஹ்ஹா ௦8 ரந மகக 11 8027710081079601 
10810 தவ80, 8 0 கர்காமகம்ரக ஏ்ரமஈர்2ம்‌ 10 118001 ஊலகறகப்ம, ஐ ரசார்ரரார்வி 
10201 [4141124100 0820௨0, ௨ 1௧21 ற௦141100-2602கற1ம்‌௦வ] 
1510, 115 ர2ர0]6 % நூரர்்கறகர்‌ 88 1ரமர் க்கா 011 ரர 10]212- 
மமப்ஷ்கா 80011 ஹ்ரகர்கம்‌ 1பவ்0௨ (05 10 டர ஹ வா ௨ம்ரேம்றா சார்‌. 


16 


71 160005 116 மே௦1500ுற ௦8 8ஹ்ஷ்கா ௦ம்‌ 10 மாரகறுகாகம்கார்‌ 
றாஜேதவிகற ௩௦ மற்‌ 6 1ல$ 1௦2 ம்‌்௦ 1றம்௦ர 2 நரக காம்‌ 
நய வ்கோம்‌ சர்ம ரர; மார்ஹ்றவிர  நலஹ்டி மீ0று ரீமா நுய்ரர்மேதிஒ ௦0 
நரக காகி1யட க. வக்ரா நகரச்‌ நர. நிகறக காக்கா (க தற மீ 
சார்கர்‌8) 7௦0 25 1௦௨ 107 116 60021505 ௦7 ரறறகம்ர்றத (1 விபர வ1120. 
ஹொெஜசர்சிப்றுகா 10 ரர்ப்்பருகரகாருககொர்றறாளர்‌. 71 15 தகம்‌ (ரம்‌ ரர்டி மாசசம்பத 
நூ ங்விம்‌ ர ரமி மோரறுகாம்‌ ௦8 நார்‌ நரிமம்‌1100ம௧ 0௫௦1௧ ஈர்றறகககா ௦4 (௨ 


111226. 


கல்வெட்டு: 

1. ஸ்வஸ்திஸ்ரீ பூமன்னு பதுமம்‌ பூத்த ஏழுல 

2. கும்‌ தாமுன்‌ செய்த [தவ]த்தால்‌ பருதிவழித்தே(£) 

9. ஸ்றிந [ெநெடுமாலிவனென நெடுமுடி சூடி இரு 

4. [நிழல மகளை உரிமையிற்‌ புணர்ந்து திருமகள்வ[ளர்‌] 

5, முலைச்‌ செஞ்சான்தளைந்து பருவரை மார்வம்‌ பனிவ 

6. ரை நிகற்ப ஜெயமகள்‌ செழுஞ்‌ சன்தனச்‌ சுவட்டால்‌ புய 

7. ப்‌ பொருப்பெனத்‌ தோ[ன்‌ா]ற நாமகள்‌ நானமுங்‌ கோமகள்‌ 

8. பவள சேய்‌ஒளி படைத்தனநியநெனத்‌ தவள 

9. ... . நீதனியுடையோதநெநனப்‌ புகழ்மகள்‌ , ..... 

10. நா இன்று -மொ[ற்‌*]ரு குடை நிலவும்‌ [பொரு படைத்‌] திகிரி [வெயி] 

11. வினுங்‌ கருங்கலி இருளினைத்துரப்ப ,........ கட 

12. ல்‌ புறத்திலும்‌ கோச்சென்தனி[க்‌ கோனிலிதுலாவ மீன]முஞ்‌ சிலை 

18, யுஞ்‌ சிதைந்து வானு ,,... .. ருவிற்‌ புலி வீற்றிருப்ப 

14, (உ)ிம்பரி யானையோ ரெட்டினுக்குந்‌ [கும்பமென்னத்‌ தனித்தனித்‌ 
திசை தொ 

15. று விசையத்தம்ப நிற்ப பசி பகையாதியானது நீங்க மன்னுயிர்‌ 
தழைப்ப 

16. மனுவாறு விளங்க மாதவர்‌ தவமும்‌ மங்கையர்‌ கற்பும்‌ ஆதியந்‌[தணரா] 


17 


ட்ப த 
18. 


19. 


20. 
லட 
22. 


24. 
20, 
26. 
டது 


26. 
29. 
30. 


ஓம்‌. 


92. 


99. 


௮4. 


9. 


குதிச்சடருமீதெழு கொண்டல்‌ ..... மேதிநி வளனுஷஞ்சாதி 
ஒருக்கமும்‌ நீதியறம்‌ பிறழா நிகழப்‌ பாவும்‌ பழனப்‌ பரப்பும்‌ ப 


ணைக்கை மாவினல்லது வன்றளைப்‌ படுதல்‌ கனவிலுங்‌ காண்டற்கரி 
தென 


வரநெதிப்‌ புடையிலும்‌ பல்வேறு புள்ளின மல்லது சிறையெந 
ப்‌ படுதலன்றி நிறைபெறுஞ்‌ செல்வமோடவனிவாழ்‌ பல்லவர்‌ 9 


தலுங்கர்‌ மாளவர்‌ கலிங்கர்‌ கோசலர்‌ கந்னடர்‌ கடாரர்‌ தெந்னவர்‌ 
கேர 


ளர்‌ சிங்களர்‌ கொங்கணர்‌ சேதிபர்‌ திரிகத்தர்‌ வங்கவரங்கவர்‌ வத்தவர்‌ 
மத்திரர்‌ கங்கர்‌ சோனகர்‌ கைக்கயர்‌ . . . ஜீனரென்‌ றறைகழல்‌ வேந்‌ 
தரும்‌ பல்லாணை சூழ முரைறா]யில்‌ பரிந்திறை குணந்‌ திறைஞ்ச 
வம்பொந்‌ மலற்கொடி செம்பியந்கிழாநடி ஒரு மருங்குடநமர்ந்‌ 
திருப்ப அரம்புரி சிமையப்‌ பொற்கோட்டிமையப்‌ பாவை 

யுஞ்‌ சிவனும்‌ போலச்‌ செம்பொந்‌ வீரஸிம்மரஸநத்துப்‌ புவநமு[மு]*து 
டையாள்ளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோவிராஜகேசரி பற்மரான 


._[யா]ண்டு ௪ நாலாவது நித்த விநோத வளநாட்டு வீரசோழ 
வண்ணான்‌ அ [ப்ரஹம0] 


[த]யம்‌ திரிபுவனமாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலத்து பெருங்குறி மகர 
சபை யோ 
ம்‌ சிம்ம நாயற்று அபர பக்ஷத்து திங்கள்‌ கிழமையும்‌ சதுர்த்தியும்‌ 


பெற்ற இரேவதி தாள்‌] 


இவ்வூர்‌ நடுவிற்‌ திருமுற்றமான ஸ்ரீ முடிகொண்டசோழ [விண்ணக] 
ராழ்வார்‌ கோயிலி 


லே தன்மிசெய்து கூட்டங்‌ குறைவறக்‌ கூடியி ஸ்‌ ர்‌ 
மாதேவிப்‌ பே டியிருந்து இவ்வூர்‌ திரிபுவன 


ரேரியுள்‌ எழுந்தருளி இருக்கும்‌ 


திருவிறையான்‌ க்கிளா 
. வுடைய மஹாதேவர்‌ ஆதிசண்‌ குடி திரு 


18 


96. 
97. 


88, 
89. 
40. 
க்‌, 
42, 
13. 
4ம்‌. 
45, 
46. 
47. 
48. 
49. 


50. 
லம. 


டேஸ்வர[ர்‌*]க்கு. நாங்கள்‌ இறையிலி செய்து குடுத்த பரிசா[வ]து 
எங்களூர்‌ திரிபுவன மாதேவிப்‌ பேரேரியில்‌ கணவதியார்‌ தூம்புடைந்து 
இது படுக்கைக்கு 

சில சாதரணத்‌ திரவிய மில்லாமையால்‌ இவ்வூர்‌ மேல்பிடாகை வீர 
சோழ 

நல்லூர்‌ கவிசிலைவதிக்கு மேற்கு கங்கை கொண்ட சோழ வாய்க்‌ 
காலுக்கு 

வடக்கு நா[லா]ங்‌ கண்ணாற்று மூந்றாஞ்‌ சதிரத்து மேற்கடையக்‌ கா 
. .ஐறைத்‌ 

திருவெண்காடு பட்டந்‌ பக்கலும்‌ குரோவி ஐயப்ப பிராந்‌ பட்டனும்‌ 
இவந்‌ த 

ம்பி திருவெண்காடு பட்டனும்‌ இவந்தம்பி உருத்திர பட்டனும்‌ பக்கலும்‌ 
தந்ம தாவளர்‌ திருக்கிளாவுடையா ராதிசண்டேஸ்வர பேராலே இக்‌ 
கோயி[வி] 

ல்‌ இரண்டு திருநாளைக்கும்‌ புறம்பு நின்றும்‌ சேவிக்க வந்த அடியார்க்கு 
சோறு இறைக்கு 

விலை கொண்டுடைய நிலம்‌ ௨ப௩$ இந்நிலம்‌ இரண்டு மா முக்காணியும்‌ 
இறையிலி 

செய்கைக்கு இத்‌ தன்ம தாவளர்‌ பக்கல்‌ கொண்ட காசு ௨.௰௫ இக்காசு 
இருபத்தைஞ்சுக்கு 

ம்‌ ௧௬ ஒன்றுக்கு திங்கள்‌ கால[ாந்தரம்‌] பலிசையாக வந்த பலிசை 
பொலி 

வதாகவும்‌ பொலிந்த பலிசைக்கு செலவாக இந்நிலம்‌ இரண்டு [மா] 
முக்கா 

ணியும்‌ இறையிலியே அனுபவிக்க கடவார்க்கு இக்காசு இருபத்தை 
[ஞ்‌]சு மித்‌ 

தன்ம தாவளர்‌ பக்கல்‌ கொண்டு சந்திராதித்தவற்‌ சராஸனுவதீகமாக இ 
றையிலி செய்து குடுத்தோம்‌ இத்திருவிறையாந்குடித்‌ திருக்கிளா 


வுடைய 


19 


52. 
52௦. 
94. 
55. 
௨6. 
27. 
58, 
59. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 


70. 


71. 


72. 


ஈராதி சண்டேஸ்வரா[ர்‌*]க்கு இத்திரிபுவன மாதேவிச்‌ சருப்பேதி மங்கலத்‌ 
து பெருங்குறி மகாசபையோம்‌ இந்நிலத்துக்கு அன்தராயம்‌ சில்‌ 
வரி மேல்வரி வெ[ட்‌]டி முட்டையாள்‌ திருவாசல்‌ போந்த குடிமை கொ 
ள்ளக்‌ கடவோமல்லாதோமாகவும்‌ இப்படி யூ[று] 
. செய்வார்‌ திருவாணை புவன முழுதுடையாராணை இ 
(ப்படி சம்ம]தித்து இறையிலி செய்து குடுத்தோம்‌ 
இத்‌ திருக்கிளாவுடையா ராதிசண்டேஸ்வரற்கு இப்பெருங்‌ 
குறி மகர சபையோம்‌ இப்படிக்கு ஸபையுள்‌[ளிரு] 
ந்து பணித்தார்‌ ரீ இராஜேந்திரசோழச்சேரிக்‌ குரோ 
வித்‌ திருவெண்காடுடைய[ர்‌] பணியாலும்‌ திரிபுவனமா 
தேவிச்சேரிக்‌ குரவசேரி அஜ்ஜி ஜான] பட்டந்‌ பணியா 
லும்‌ குழுமாழி தேவச்சேரி வெண்ணைக்‌ குறிச்சிப்‌ பு 
ண்டரிகாக்ஷ பட்டந்‌ பணியாலும்‌ மதுரான்தகச்சேரி [அற] 
ணைப்‌ புறத்து நராயண பட்டந்‌ பணியாலும்‌ ஜந[நாதச்‌ 0] 
ரி நாலூர்‌ வாஜபேயி திருவெண்காடு பட்டந்‌ பணியா 
லும்‌ பவித்திரமாணிக்கசேரிப்‌ பைய்யூர்‌ மாதவ பட்ட[ன்‌] 
பணியாலும்‌ பணிப்பணியால்‌ பணி கேட்டு எழுதிநேன்‌ இரும்புதலு 


டையான்‌ சொக்கந்ஓலைவெந்றாநேன்‌ இவை எந்நெழுத்து இப்படிக்கு 
அசுகூர்‌ 


நாராயணந்‌ சந்திராபரண பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு கராம்பி செட்டு 


கங்கை 


போச திருவெண்காடு பட்டநேந்‌ இவை எந்‌ நெழுத்து இப்படிக்கு 
நாலூற்‌ சீராமந்‌ 
நாராயண பதுமந்‌ எழுத்து இப்ப 


பட்டன்‌ 


டிக்கு இவை முரும்புறத்து பொற்றம்‌ 


20 


75. 
74, 


75. 


76. 


ர்‌. 


18. 


79. 


80. 


51. 


82. 


எழுத்து இப்படிக்கு இவை நெல்லூர்‌ நன்த 


பெருமாந்‌ பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு குரவசேரி அஜ்ஜ ஜன பட்டந்‌ 
னெழுத்து இப்படி 


க்கு களத்தூர்‌ அழகிய மணவாள பட்டநேன்‌ இப்படிக்கு இவை 
கரா[ம்‌]*பி [செ*]ட்டு மாதவ ப 


ட்டந்‌ எழுத்து இப்படிக்கு இவை வெண்ணைக்‌ குறிச்சிப்‌ புண்டரி 
காக்ஷ பட்டந்‌ எழு 

த்து இப்படிக்கு நாலூர்‌ வாஜபேய வெண்காடு பட்டநே எழுத்து 
இப்படிக்‌ 


கு இவை நாலூர்‌ லக்ஷண்‌ பட்டநேந்‌ இவை எந்தெழுத்து இப்படிக்கு 
வடுகச்‌ சேரி [பு] 


ண்டரிகாக்ஷ பட்ட்‌*] நே எழுத்து இப்படி அறிவேன்‌ இவ்வூர்‌ 
ஸ்ரீ பு்ருஷோத்தமத்தாழ்‌ 


வார்‌ கோயில்‌ காணி உடை ஸ்ரீ வைகாஸனந்‌ ஹரிநாராயணந்‌் 
ஸ்ரீக்ருஷ்ண பட்டநேன்‌ இலை 


வ எந்தெழுத்து இப்படி அறிவேன்‌ ஸ்ரீ வைகானஸன்‌ ஸ்ரீ க்ருஷ்ணத்‌ 
தா ..... . நேன்‌ இப்‌ 


படி அறிவேந்‌ ஆயிரத்து எண்பத்து நால்வந்‌ எழுத்து இப்படி அறிவேந்‌ 
இவ்வூர்‌ திருவரங்கமுடையான்‌ திரு .. . . 


21 


கு. நரூ,௮,. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி ட. 
எழுத்து : 
௮/௪ ₹ 


மன்னன்‌ [ 


இடம்‌ 


குறிப்புரை : 


இருப ஜா : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 46 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 22 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1845 
உலடையார்கோயில்‌ 3 
க இந்தியக்‌ கல்வெட்டு எதன்‌ 
சரக்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ ்‌ 
முன்‌ பதிப்பு; 
பாண்டியர்‌ தது 
அல்‌ பல்‌ ட்‌ ு 
இரண்டாம்‌ மாறவர்மன்‌ கடனு கவல்ட்டு ட 5 
காண ] 


குலசேகரன்‌ 


அருள்மிகு கரவந்தபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டப வடசுவர்‌ 
நித்தவினோத வளதநாட்டுக்‌ தென்கால்‌ வீரசோழ வளநாட்டு பிரமதேசம்‌ 
ஸ்ரீபூதியான நாராயணச்‌ சருப்பேதி மங்கலத்து ௪உ௨ன்‌ கோயிலின்‌ 
ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கு நாகமங்கலமுடையான்‌ ஸ்ரீமான்‌ பிள்ளை 
யான இராசராச விசயராயன்‌ புத்தாரான திரிபுவன மாதேவிச்‌ சதுர்வேதி 
மங்கலத்துத்‌ திரிபுவன மாதேவிப்‌ பேரேரியில்‌ தமது காணியான இிற்றேரியின்‌ 
பாசனம்‌ பெறும்‌ நிலத்தைத்‌ தானமாக வழங்கி, நான்கெல்லையிலும்‌ சூலக்கல்‌ 
(அஸ்தஇரதேவர்‌) நாட்டிக்‌ கொடுத்த செய்தி கூறப்படுகிறது. 


நகர தர்‌ ௦ம்‌ 18ம்‌, ரோர்தகர்கம்‌ 07 போரம்‌. றம்‌ ரர்டுமருதாக 
ப கம2ர1றறசாசார்‌ நற நிபர்ர்மா வர்க 1ர்ரர்டி்முஏகருகாருகமீடரம்‌ ௦0கர்பர7ச பொக தவிகாடு 
நூ 11[கதகாட் கற தவிகாடுபப்க்றகரு இரவுக நய12ம்‌ வர்க காக ஈர்‌ ஹ்ரகாகுகடு 
10 11 ர்க] ௦8 1] வமர்வ்று ஹஹஹா, நலேறம்தார. 600௦5 ஆரர்ர்ம்‌, 
106 நரர்க்ேகறர்‌ நட001 ஈ88மாககேரலு ரள 8150 ந1கரந்கம்‌ (0 கோவா ௫6 183. 


1. ஸ்வஸ்தி ரூ கோமா[ற] 


2.  பன்மர்‌ திருபுவன 


2. ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகர 


&. தேவர்க்கு யாண்டு ௨௰௨ இருப 


22 


2. 9 23 ரெ 


10. 


1. 
12, 
18. 
14, 
15, 
16. 
17. 
18, 
14. 
20, 
21. 


22 


28, 
24, 
25. 
26. 
277. 
28. 


த்திரண்டாவது துல 

ஈ நாயற்று அபர ப 

க்ஷத்து பஞ்சமியும்‌ புத 

ன்‌ கிழமையும்‌ பெற்ற பூ[ச] 

த்துநாள்‌ நித்த வினோத வளநாட்‌் 

டு தென்கால்‌ வீர சோழ வளநா 

ட்டு பிரமதேசம்‌ ஸ்ரீ பூதியான 
நாராயணச்‌ சருப்பேதி மங்கலத்து 
[உரைடையார்‌ ஆ[ளு|]டைய நாயனார்‌ 
ஆதி சண்டேஸ்வர தேவ [கன்‌ மிகளுக்‌] 
கு நாகமங்கல முடையான்‌ ஸ்ரீ மா[ன்‌] 
[பிள்ளையான இ[ர[ரசராச விசையராயநேதன்‌ 
தன்மதான ப்ரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்‌ 
த பரிசாவது இந்நாட்டு புத்தூரான திருபுவன 
மாதேவிச்‌ சருப்பேதி மங்கலத்து திரு 
புவன மாதேவிப்‌ பேரேரியில்‌ ௭ 

ன்‌ காணியான சிற்றேரியி[ல்‌] நா 

ன்‌ தன்‌(ந்‌)ம தானமாக குடுத்த விளை 
நிலத்துக்கு எல்லையாவது கீழ்ப 

ஈற்க்‌ கெல்லை இந்நாயனார்‌ திருநாமத்‌ 
துக்‌ காணிக்கு மேற்க்கும்‌ தென்பாற்க்‌ 
கெல்லை வீரசோழ வடவாற்று 

க்கு வடக்கும்‌ மீபாற்க்‌ கெல்லை 


ராஜமஹேந்திரன்‌ பற்று வெட்‌ 


ம்‌ 


29. 
90. 


92, 
92. 
24. 


95. 


96, 


51. 


38. 


99. 


40. 


டி புறங்கரை எல்லைக்கும்‌ 
தெ... . . மங்கலத்து எல்லைக்கு மே... 

காலுக்கு கிழக்கும்‌ வீராணநல்லூர்‌ துறையாநல்லூர்‌ 

கும்‌ இந்நான்கெல்லை[க்கு] நடுஉள்ப்பட்ட நிலம்‌ 

டன ப்ரமரணம்‌ பண்ணிக்‌ குடுத்தேன்‌ உடையார்‌ 

(உடையார்‌) திருக்கிளாவுடைய நாயனார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர 
தேவர்கன்மிகளுக்கு ஸ்ரீமான்‌ பிள்ளையான இராசராச விசையராய 
ரேன்‌ இத்நான்கெல்லையுள்‌ 

நடுவுள்ப்பட்ட நில[ம்‌] நேராக தன்‌[ம*]மாக ப்ர[ம்‌]மரணம்‌ பண்‌[ணி! 
குடுத்து அஸ்த்திறதேவரையும்‌ நான்கெல்லையிலும்‌ ஏறி அருளப்‌ 
பண்ணி குடுத்தேன்‌ உடையார்‌ 

(உடையார்‌) திருக்கிளாவுடைய நாயனார்‌ கோயில்‌ ஆதி சண்டேஸ்வர 


தேவர்கன்மிகளுக்கு நாகமங்கலமுடையான்‌ ஸ்ரீமான்‌ பிள்ளையான 
இராசராச விசையராயனேன்‌ ] 


இப்படிக்கு இவை நாகமங்கலமுடையாநேன்‌ ஸ்ரீமான்‌ பிள்ளையான 
இராசராச விசையராயநேன்‌ இவை விசையராயன்‌ எழுத்து இப்படி. 
அறிவேன்‌ 


(இப்படி அறிவேன்‌) பிள்ளையராயன்‌ நரசிங்க தே[வ]னேன்‌ இப்படி. 
அறிவேன்‌ பூங்குன்றமுடையா[ன்‌*] ஆவத்துக்காத்தாநேன்‌ இப்படி 
அறிவேன்‌ 


(இப்படி அறிவேன்‌) பெரியநாயந்‌ தொண்டைமானா[ரேன்‌] இப்படி 
அறிவேன்‌ திருபுவனவீரபுரத்து சாலிகரில்‌ சங்கன்‌ திருநட்டப்‌ பெருமாள்‌ 
ளேன்‌ இப்படிக்கு ஸ்ரீமான்‌ பிள்ளை 


இராசராச விசையராயர்‌ இந்த தன்மதான ப்ரமரணம்‌ [எழு]த சொல்லி 


வேண்டிக்‌ கொள்ள இந்த ப்ரமாணம்‌ எழுதினேன்‌ இவை பரிசை 
கிழையான்‌ தேவர்‌ எழுத்து 


24 


கு, நர்‌, அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ $ 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ;: 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒடுமறரதரர : 


கல்வெட்டு ்‌ 


தொல்லீயல்துறை தொடர்‌ எண்‌: 47/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 0 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1152 
உடையார்கோயில்‌ ்‌ ம லல ல 
தமிழ்‌ ஷ்‌ ப ம்‌ ன 
ச்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. தொகுதி 7 
ட்ட எண்‌ 1040 
சோழர்‌ க௭ர்க்‌ கல்வெட்டு] ல்‌ 
ன 


இரண்டாம்‌ இராஜராஜன்‌ எண்‌ ] 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடசுவர்‌ மற்றும்‌ ௮அதிட்டானப்‌ 
பகுஇகள்‌, 


இக்கோயிலுக்குத்‌ திருவிளக்குப்‌ புறமாகவும்‌, இருவிழா நாள்களில்‌ யாகசாலை 
மற்றும்‌ இறைவன்‌ எழுந்தருளும்‌ போது, செய்ய வேண்டிய சடங்களுக்‌ 
காகவும்‌ நிலம்‌ வழங்கப்படுகிறது. பாண்டிகுலாசனி வளதாட்டு ஆர்க்‌ 
காட்டுக்‌ கூற்றத்து ஆழிக்குடையான்‌ குனிக்கும்பிரான்‌ என்பவர்‌, பெருமருதூர்‌ 
அழகியமணவாளன்‌ விநஈயக பட்டர்‌ என்பவரிடமிருந்து இத்நிலத்தை 
விலைக்கு வாங்கிக்‌ கோயிலுக்கு வழங்குகிறார்‌. இவ்வூர்ப்‌ பெருங்குறி மகா 
சபையார்‌, இந்நிலத்துக்குரிய வரியினங்களைத்‌ தள்ளுபடி செய்து இறையிலி 
நிலமாக அறிவிக்கின்‌ றனர்‌, ச 


600705 8 ரரி; ௦2 18ம்‌ 88 ]11மர]]1தி ர றறமாகா 102 டயாறர்றத [கறற 
௦ 10664 116 வ0866 01 கோம்சம்ற நுதஜஷவிக ரர்ர்பவ பெரரர்றத 7291142105 
நு உர$மாமிலாமறர்கற க ருகர்ர்ரக ௦ரி தரிப்பு 01 ரர தரகர்‌ பராகா க வடு ம்ர்த்0ா 
௦ரீ நிவா 81211க௦௨ம்‌ விக்கம்‌, 1706 ரூதந்துக0் 2, 88013) 6108100164 
ர்வு 180௫ 0165. 


1, ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதும்‌ ஜயமா 


ஸல்‌ 


[2 


பப்டி 


12. 


மக்‌, 


15. 


16, 


பப 


18, 


தும்‌ நாமருவிய கலைமாதும்‌ புகழ்மாதும்‌ ..... 


த கட்டு ஓட்டு இ வருமுறை தத 


[ஹாஸ]நத்து புவநமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய .. . 


பத்மராந தீ்ரிபு[வ]*நச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜதேவற்கு யாண்டு 
ஆறாவது கூ 


ம்ப நாயற்று அபரபக்ஷத்து ப்ரதமையும்‌ வியாழக்‌ கிழமையும்‌ பெற்ற 


மகத்து நாள்‌! 


திருநுந்தாவிளக்குப்புறமாகவும்‌ இத்தேவர்‌ திருநாட்களில்‌ யாக 
மண்டபத்து தேவர்‌ எழுந்‌ 


லக கட பண்ணுவார்க்கும்‌ தேவை ஆக திருச்சாந்து சாத்தும்‌.... 
புண்ணிய[ாக]| 


ம்‌ பண்ணவும்‌ அத்யயநம்‌ பண்ணுவார்‌]|க்கும்‌ பாண்டிகுலாசநி வள 
நாட்டு ஆற்காட்டுக்‌ கூற்றத்து 

ஆழிக்குடையாந்‌ குநிக்கும்பிராந்‌ திருநடம்புரிந்தான்‌ பெருமருதூர்‌ 
அழகிய மணவாளந்‌ 
விநாயகபட்டந்‌ பக்கல்‌ விலை 


கொண்டுடையதான நிலமாவது 
கெளசலை வதிக்கு மேற்கு கங்‌ 


கைகொண்டசோழ வாய்க்காலுக்கு வடக்கு மூந்றாங்‌ கண்ணாற்று 
நாலாந்துண்டத்து கிழக்கடைய நி 


லம்‌ ஒருமா அரைக்காணி நீக்கி இ[த]ந்‌ மேற்கு நிலம்‌ ஒரு மாவரையில்‌ 
மேற்கை 


டய நிலம்‌ காணி 


அரைக்காணி முந்திரிகையில்‌ தெற்கடைய நிலம்‌ 
காணிக்கு 


கட 


109, 


20. 


21, 


22, 


29. 


2. 


25. 


26. 


27. 


26. 


29. 


(க்கு) இதந்‌ வடக்கு எல்க்‌ முந்திரிகையும்‌ ஆறாங்‌ கண்ணாற்று 
மூந்றாந்து 


ண்டத்து கிழக்கடைய நிலம்‌ ஒருமா நீக்கி இதந்‌ மேற்கு நிலம்‌ 
இ[ர1ண்டு மாக்கா 


ணியும்‌ ஆக விளைநிலமும்‌ நத்தமும்‌ நிலம்‌ இரண்டு மாக்காணி 
முந்திரிகை இந்நிலம்‌ இரண்டு மாக்காணி முந்திரி 


(க)கையும்‌ இவ்வாதி சண்டேஸ்வரதேவர்‌ சிவநாமத்திநால்‌ திருநுந்தா 
விளக்கொன்றுக்கு திருநுந்தாவிளக்‌ 


குப்புறமாக இந்நிலம்‌ இரண்டு மாக்காணியில்‌ கிழக்கடைய நிலம்‌ 
மாக்காணியுமே இதத்‌ மேற்கடைய இத்தேவர்‌ திருநாள்களில்‌ யக்கி[ய]| 


மண்டபத்து [உத்ஸவர்‌] ஏழுந்தருளி இருக்க அத்யயரநம்‌ 
பண்ணவும்‌ புண்ணி யாகம்‌ பண்ணவும்‌ இத்தேவர்‌ திருச்சாந்து சாத்தும்‌ 
போது தம்‌ பு 


ண்ணியாகம்‌ பண்ணவும்‌ பெரும்பற்றப்புலியூரில்‌ ஆத்ரயற்‌ நாதத்‌ 
தேவநான விநாயகபட்டற்கும்‌ இவந்‌ மகநே துடங்கி அவன்‌ வழி 
வங்கி 


ஸவம்மாக இறையிலி செய்த நிலம்‌ ஒரு மாவும்‌ ஆக நிலம்‌ இரண்டு 
மாக்காணியும்‌ நத்தநிலம்‌ முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌ இரண்டு மாக்‌ 
காணி முந்திரி[கை]யும்‌ இந்நிலம்‌ இரண்டு மாக்கா[ணி] 


யும்‌ இறையிலி செய்கைக்கு நம்மூர்‌ வெட்டியுள்ளிட்டு வேண்டுவன 
அவையிற்றுக்கும்‌ ஸபா விநியோகத்துக்கும்‌ அழிக்குடையா ந“ 
குநிக்கும்பிராந்‌ திருநடம்‌ புசிந்தான்‌ பக்கல்‌ கொண்ட காசு பதிநைஞ்‌ 
சுக்கு. , . 





க்குத்திங்கள்‌ சாலத்திரம்‌ பலி|சை] பொலிவதாகவும்‌ இிப்பலிசைக்குச்‌ 
செலவாக இந்நிலம்‌ (இந்நிலம்‌) இரண்டு மாக்க ஈணி முந்திரிகையும்‌ 
இ[ப்‌]1*படியே அநுபவிக்கப்‌ பெறுவராகவும்‌ இக்காசு பதினைஞ்சு ...... 


குடையாந்‌ குநிக்கும்பிராந்‌ திருநடம்புரிந்தாற்‌ பக்கல்‌ கொண்டு 


இந்நிலம்‌ இரண்டு மாக்காணி முந்திரிகையும்‌ சந்திராதித்தவற்‌ 
சரஸ்வதிகமாக இறையிலி... . க்கப்‌ பெறுவாராக இப்படி ..... 


37 


90, 


91, 


92, 


99, 


94, 


35. 


30. 


ய்து குடுத்தோம்‌ உடையார்‌ திருக்கிளாவுடையார்‌ கோயிலில்‌ ஆதி 
சண்டேஸ்வரற்கு இத்த்ரிபுவநமாதேவிச்சருப்பேதிமங்கலத்து பெருங்‌ 
குறி மணரஸமையோம்‌ இந்நிலம்‌ இரண்டு மாக்காணி முந்திரிகை . .. . 


வரி பெருவரி அந்தராயக்‌ காசும்‌ வெட்டிமுட்டையாளும்‌ வெள்ளாந்‌ 
வெட்டியும்‌ மற்று மெப்பேற்பட்ட திருவாசற்போந்த குடிமை 
காட்டுவாரும்‌ காண்பாரும்‌ திருவாணை புவனமுழுதுடையாராணை 
சீயாஜ்ஜை எந்று ஸபர..... 


ஸயையுள்ளிருந்து பணித்த ., ராஜேந்த்ர சோழச்‌ சேரிக்கு கொ€ராவி 
அய்யப்ப பிரான்‌ பட்டந்‌ பணியாலும்‌ தீ்ரிபுவன மாதேவிச்சேரிக்கு 
குரவசரி அக்னி ஜெந்மபட்டன்‌ பணியாலும்‌ ..... தேவச்சேரிக்கு 


வெண்ணை 


மாணிக்க பட்டந்‌ பணியாலும்‌ மதுராந்தகச்‌ சேரிக்கு அரணைப்‌ புறத்து 
நாராயணந் பணியாலும்‌ ஜனநாதச்சேரிக்கு காராம்பிச்செட்டு 
கற்‌[ப]*கபோசன்‌ சீ கோவிந்‌ 


தபட்டந்‌ பணியாலு[ம்‌] பவித்திரமாணிக்கச்சேரிக்கு வங்கிப்புறத்துச்‌ 
சீராமபட்டந்‌ பணியாலும்‌ பணிப்‌ பணியால்‌ ஊற்கணக்கு அழுத்திர 
ஸ[வ]ல்லி உடையாந்‌ எழுத்து இப்படிக்கி 

வை அசுகூற்‌ சந்திராபரணபட்டந்‌ எழுத்து இப்படிக்கிவை குரவசேரி 
அக்கிசென்‌[ம]*பட்டந்‌ எழுத்து இப்படிக்கிவை வெண்ணைக்குறிச்சிக்‌ 
கருமாணிக்க பட்டந்‌ எழுத்து இப்படிக்கி 

ட்‌ கொண்டநாயகபட்டந்‌ எழுத்து இப்படிக்கிவை வங்கிப்புறத்துச்‌ 


சீராமபட்டந்‌ எழுத்து இப்படிக்கிவை வங்கிப்புறத்து மாதவபட்டஸ்ய 
பத்ர பற்றத்து நாராயண பட்‌ , .. . .. 


26 


த. நர்‌. அ, 


மாவட்டம்‌ ;: 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை ; 


இரா கரு 2 


தொல்லியல்துறை தொடர்‌ ஏண்‌ : 4£/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 1]6] 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ; 12-ஆம்‌ நூற்றாண்டு 
்‌ கோயில்‌ 

உடையார்‌ கோயில்‌ இந்தியச்‌ சல்ளெட்டு ு 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ ன 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : க்க 

சோழர்‌ ல்‌ பரி | 

ஊர்க்‌ கல்வெட்டு ட ர 
குலோத்துங்கன்‌ எனை ர்‌ 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌, கருவறை வடசுவர்‌.! 


ஆவூர்க்‌ கூற்றத்துப்‌ பிரமதேயம்‌ சோழராஜ்யதிலதச்‌ சதுர்வேதி மங்கலத்துப்‌ 
பெருங்குறி மகாசபையார்‌, இருக்கிளாவுடையார்‌ கோயிலுக்கு முன்பு கொடுத்த 
இறையிலிக்கான ஆவணம்‌ தொலைந்து விட்டதால்‌, மீண்டும்‌ 3 காசுகளை 
ஆவணச்‌  செலவுக்காகப்‌ பெற்றுக்‌ கொண்டு, புத்தாக்கம்‌ செய்து 
கொடுத்ததை இக்கல்வெட்டு குறிக்கிறது. இவ்வாவணம்‌ கொடுக்கப்படும்‌ 
போது, எதிர்கால வரிக்காக 48 காசுகள்‌ செலுத்தப்பட்டதையும்‌ அதன்‌ 
வட்டியிலிருந்து வரியினை ஈடுகட்ட ஏற்பாடு செய்யப்பட்டதையும்‌ குறிக்கிறது. 
இந்த சபைத்‌ தீர்மானம்‌ “சபா விவத்தை' என்றும்‌, அரசு ஆணை என்ற 
பொருளில்‌ “தருவாணை புவனமுழுதுடையார்‌ ஆணை திருவிரையாக்‌ கவி 
என்று ஒம்படைக்கிளவியும்‌ குறிப்பிடப்படுகிறது. ஒன்பது சேரியில்‌ இருந்தும்‌ 
ஒவ்வொருவர்‌ கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


715 ௨ மேற11௦816 0266 த்ர 1௦ 112 ர்ரற15 ௦4 11/0 க/கக்கறுகா ர 
11௦ நகாரநயாம்‌ நரிகந்மககந வலா ௦1 9 02க்மகக்கரகாா (1018ரக]]211181௨௦ 04பர 
ஏவி றந ஜிகா 11 கிராம 18 மரரகறா, க கம 01716100 ௦ரீ ]44/1கரம்ர௦0௧ ஏவ 8௨01, 
ரச நஹ ௦4 116 ரப118தட வர்ர 115 415 15 இர்ப்கர்‌6ம்‌ 15 10601100௦0 25 
இரர்றபரர்‌ 11௧5 ரரககவா வு கறக வொரறள்றைகதகிகாா, க்க. 16 த்க்‌ 0224 
௪௦8௦ இராம்‌ (போற்காகறகம்ெப(2ம்‌), 3 1$8ப ரரா6 16516 85 ரெலி்புத 081265 
[91 108 மற1102ர6 (றாக றாகா8ரகா), 116 ம௦10த. 50, 43 கல 015 
0௦11807604 86 80௦9ம்‌ ௨ம்‌ 446 8ப107௦ (8265 00ய14 06 ரஜரப்‌(1சம்‌ ॥£௦0) 115 
ர்ச்‌ 7] ஐரோரடு1]ு. 706010110௩ 15 ரர்ற2ம்‌ 8 “க்க கடகட 


29 


86 7050201606 85 ௨0 407027 ௦8 (66 1810 (11£ம்ருகறகம்‌ மரக காடப] பரப ர்ப்கா 
கரம்‌ நயுர்ஷ்க0 விழ), 79106 065006 51ம்‌ ௦௩ ஸுவ? ௦8 9 9204015 
(011811), 


கல்வெட்டு : 


1 
2. 
9 


ப்‌ 
[4 


தைட! 


வ 


மே 


10. 


1, 


12. 


12. 


15. 


திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸி ஸ்ரீ குலோத்துங்க சோழ 

தேவற்க்கு யாண்டு [௬1வது மேஷ நாயற்று அபர பக்ஷ 
ப்பஞ்சமியும்‌ புதரன்‌]கிழமையும்‌ பெற்‌]ற திருவோணத்து [நாள்‌] 
நித்ததிநோத வளநாட்டு ஆவூர்‌ கூற்றத்து பரம்மதேயம்‌ 
சோழராஜ்பதிலத சதுர்வேதிமங்கலத்து பெருங்குறி மஹா 
ஸபையோம்‌ இநாட்டு . . . எநாட்டு சீபூதியான 

இசாசநாராயண சருப்பேதிமங்கல[த்து] உடையார்‌ திருக்கிளாவுடை 


யார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸராிர தேவர்கந்‌[மிகஞு]க்கு நாங்கள்‌ 
இறையிலி கை 


[பீ1டு புனப்‌ பிரமாண[ம்‌1* பண்ணி குடுத்த பரிசாவது இச்சோழராச 
[சருப்‌]பேதிமங்கலத்த; வெண்ணார்‌. குளங்கரை பட்ட படுகை 
பிராணோ] 


பகாரி எந்று பேர்‌ கூவப்பட்ட நிலம்‌ வீரநாராய[ண]வதிக்‌ கீழ்க்‌ 
குலோத்துங்கசோம வாய்க்காலுக்கு 
ழ்‌ ௬ துண்டமும்‌ எ துண்டமும்‌ . . . .ந்துண்டமும்‌ ௯ [து|ண்டமும்‌ இத்‌ 


நிலத்தை குத்திந படி வெண்ணு/ரும்‌] அகப்பட நிலம்‌ [உசித]கமு 


த்‌[திழ சருப்பேதிமங்கலத்தார்‌ பொரத்தகப்‌|படி உள்ள நிலமாகக்கீள்‌ 
எல்லை உள்பட்ட நிலம்‌ 16மா முக்காணி அரைக்காணி” இந்‌ நிலங்‌ 
கலந்‌ 


தவாற்றால்‌ மிகுதி கூறைவு [அறுப்‌1பாக செம்பாதி நிலம்‌ ௮ மாகாரி 
அரைக்காை* முந்திரி இந்திலம்‌ எட்டுமாக்‌ காணி [அரை]க்‌ காணி மு 
ந்திரிலையும்‌ [இறை]யிலியாக இறை[மீ]*லி செய்து] குடுத்தோம்‌ இ 
ஆதிசண்டேசுர தேவர்க்கு இ|ப்‌|பெருங்குநி [மஹா] 


ஸபையோம்‌ இந்நிலம்‌ இறை [யிலியாக] கைக்குடுத்து . . . . இத்‌ 
தேவர்க்கு , . . . . மர விநி 


பூம 
ம 





16. யோகத்துக்கு . . . புகுதந்த பிரமாணம்‌ அந்தரபடுகையில்‌ இப்போது 
புனப்பிரமாண 

17. ம்‌ பண்ண கைக்கொண்ட காசு ஈம்‌ இக்காசு ௪௨௩ இக்காசு நாற்பத்து 
மூந்றுக்கும்‌ திங்‌[கள்‌] காசு ஒந்றுக்கு காலந்‌ 

18, திரம்‌[ம்‌* பொலிசை பொலிவதாகவும்‌ பொலிந்த பொலிசையே இந்‌ 
நிலத்துக்கு சில்வரி பெருவரி அந்தராயம்‌ வெ 

19. ட்டிமுட்டை[யாள்‌] திருவாசல்‌ போந்த குடிமை [ம]ற்றும்‌ எப்பேர்‌ 
பட்டதுக்கும்‌ உடலாவுதாகவும்‌ இ[ப்ப]ரிசன்றி இந்நிலத்துக்‌ 

20, கு சில்வரி பெருவரி வெட்டிமுட்டையானள்‌ அந்தராயம்‌ மற்றும்‌ எப்‌ 
பேர்‌ பட்டதுக்கும்‌ உடலாவுதாகவும்‌ இ/ப்ப]ரிசன்றி இத்நிலத்துக்‌ 

21, திருவாணை புவனமுழுதுடையார்‌ ஆணை [திரு]விரையாக்கலி எந்றும்‌ 
ஸ.பர விவத்தை பண்ணி ஸபை உள்ளிருந்து 

22. பணித்தார்‌ முதற்சேரிக்கு வெல்வெட்டி [திருவெழுத்திட்டுப்‌] . . . . 
பணியாலும்‌ . .. . 

28. டந்‌ பணியாலும்‌ மூன்றா[ஞ்சேரி]க்கு இராயூர்‌ ஐயப்ப படாரந்‌ பட்டத்‌ 
[ப 

24. ட்டந்‌] பணியாலும்‌ நாலாஞ்சேரிக்கும்‌ [காங்கேய] பட்டத்‌ பணியாலும்‌ 
ஐஞ்சேரி வட்டமணி திருவிராம ;பிள்ளை] பட்டந்‌ ப 

25. ணியாலும்‌ ஆறாஞ்சேரிக்கு சிவ[கே1]சரி சீக[யி]* லாஸமுடையசத்‌ 
பட்டந்‌ பணியாலும்‌ ஏழாஞ்செரிக்கு வங்கிபுறத்துப 

26. ரமேசுர பட்டந்‌ பணியாலும்‌ எட்டாஞ்சேரிக்கு பங்களா] விநாயக 
பட்டந்‌ பணியாலும்‌ ஒந்பதாஞ்சேரிக்கு மாங்‌ 

27. களூர்‌ சோணைய பட்டந்‌ பணியாலும்‌ பணியால்‌ புனப்பிரமாடம்‌*] 
எழுதிதேந்‌ இரும்புதல்‌ [ஊ[ருடையா 

98. ந்‌ நாகந்‌ [இளைய்‌]யாந்னாந ப்ரமப்பிரியந்‌ எழுத்து 

1. இக்கல்வெட்டு பதர அர தென்பறம்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகல்‌ கல்வெட்டு 
ஆண்டதிக்கை குறிப்பிடுகிறது. 

9. குறியீடரகவும்‌ எழுதப்பட்டுள்ளது. 


31 


த. நர்‌. அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒப ௨ரு : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ ஏண்‌ : 49/ 1986 


பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி, 12409 


உடையார்‌ கோயில்‌ . டல்‌ ல்‌ ்‌ 
இத்தியச்‌ கல்வெட்டு | (0671909 


தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர 
ல்‌ 4 ஐ. 
்‌ முன்‌ பதிப்பு : தெ. இ.க. தொகுதி: 7 
கல்கி எண்‌ : 1099 
சோழர்‌ ஊர்த்‌ சல்றிவட்டு 1 ்‌ 
மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ சை ] 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடசுவர்‌ மற்றும்‌ அதிட்டானப்‌ 
பகுதிகள்‌. 


இரும்புதலான சோழராஜ்யதிலதச்‌ சதுர்வேதி மங்கலத்தார்‌ ஒரு குறிப்பிட்ட 
அளவு பொன்‌ பெற்றுக்கெண்டு அதன்‌ வட்டி (பொலிசை)க்காக ஒரு குறிப்பிட்ட 
நிலத்தைக்‌ கோயிலுக்கு வரி நீக்கிக்‌ கொடுத்திருந்தனச்‌. அத்நிலத்தைக்‌ 
கோயிலார்‌ திருவேகம்பமுடையான்‌ கேரளராயற்கு கொடுத்து குறிப்பிட்ட 
வரிகள்‌ செலுத்தும்படி செய்த ஆவணமாக (கடையிடு) இக்கல்வெட்டுள்ள து. 
வரிகளின்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளும்‌, நிலத்தின்‌ 
எல்லைகளும்‌ சோயிலுக்காகக்‌ கையொப்பமிட்டோர்‌ பெயர்களும்‌ 
இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ளன . 


்‌்‌ 


ர்‌ 15 க 8௦0004 (%வ்ஹ்ர்யு லம்‌ நூ 11௦ 381]ற]6 கர மார்ரர்‌26 ர ௦06 
கரஷஹ்தஹு 7 1பர வய றக ம (கர்ரகற 81185 $0விகாகருமா, 11002 184 0026 ௦7 8 
றக்க [றம்‌ 716 சமம்‌ 18றம்‌ ௭86 வாசகர்‌ ஐ. 2 (லமீக6 (௦ (15 ந1016 
10983 (மடி 1ர்‌0765ர 07 பர்கம்டு ஜா௦யார்‌ 08 ஐட1ம்‌: 72% 1௦1105, 1800 
6௦0 ச7165 கோம்‌ (1௦ 8/$21840716$ 08 (16 40008204 76௦070201௩ 01211, 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபு(வ]னச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜேந்திரசோழ 
தேவரர்‌]ற்கு யாண்டு ௩வது மீனநா 


32 


10. 


11 


பல்டி 


கன 


14, 


15. 


யற்று பூர்வபக்ஷத்து தசமியும்‌ சனிக்கிழமையும்‌ பெற்ற உரோசனி 
நாள்‌ நித்தவிநோத வளநாட்டு 


வீரசோழ வளநாட்டு ப்ரஹ்மதேயம்‌ ஸ்ரீபூதியான இராசநாரரயண 
சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ திரு 


க்கினளாஉடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்கன்மிகளோம்‌ 
இராரா வளநாட்டு கீழ்வேங்கை 


நாட்டு பெருநல்லூர்‌ நல்லூர்‌ அரையன்‌ திருவேகம்பமுடையாரான 
கேரளராயற்கு நாங்கள்‌ கடையீடு குடுத்த 


பரிசாவது இந்‌ . . . நாயனாற்கு நித்தவினோத வளநாட்டு ஆவூர்‌ 
கூற்றத்து இரும்புதலான சோழரரஜ்பு 


த்திலத சதூர்வேதிமங்கலத்தார்‌ பொன்கொண்டு பொலி/(கா]க்கு 
பொலிவூட்டு ஊற்கீழிறையிலி 


யாக இவ்வூர்‌ பிடாகை [தென்னெல்‌ிலைக்கு தெற்க்கு பிராணஉபகாரி 
நல்லூரில்‌ வீரநாராயணவதிக்கு கிழ 


வாய்க்காலுக்கு தெற்கு . . ௨௨... ௮ [துண்டத்து]ம்‌ ௩. 
துண்டத்தும்‌ £ துண்டத்து 
. . .[வெழுத்திட்ட வெண்ணும்‌ அகப்பட்ட [நிலம்‌] இந்நிலம்‌ 


[எட்டு மாக்‌]காணிக்‌ (காணி) அரை! 


. . , பூவணூருடையார்‌ சோழகங்கனார்‌ காணியாய்‌ இன்னிலம்‌ வெண்‌ 
புர . .. . நாளில்வே 


ந்து போதுகையில்‌ இந்தப்‌ பூவஹாருடையார்‌ சோழ கங்கை 


ரயர்‌ உறவனிறையாரும்‌ உள்ளிட்டார்‌ பக்கல்‌ , , . கொள்கையில்‌ 


இந்நிலம்‌ பயிர்ச்‌ செய்யுமிடத்து இறுக்கலாம்படி தீரர்‌] 


குலை மடையும்‌ இட்டு பயிரும்மேற்றி கடமை இறுக்கிறோம்‌ 
என்று சொல்லுகையில்‌ இந்நிலம்‌ எட்டு மாக்காணசி அரைக்கா[எ3] 


பசான முதல்‌ நெல்லில்‌ காரில்‌ இறுக்கும்‌ நெல்லுக்கு ஒன்று முக்கால்‌ 
மறுவில்‌ இறுக்கவும்‌ நீக்கி திரன்‌“]ற நெல்லு ஒரு பூவு 


ட்ட 


16, 


1௫ 


18, 


19. 


20. 


21. 


22. 


25. 


26, 


கி இறுக்கும்மிடத்து நாட்டுக்கு இட்ட நினைப்பு ஒன்றா[க]வும்‌ 
நினைப்பு நீக்கின நெல்லில்‌ ஒன்று பாதியாலுள்ள நெல்லு உள்ளூர்‌ 


ஊர்க்காலாலே தரவிடு பூக்கைச்‌ சிலவாக்கவும்‌ நீக்கி நின்ற 
நெல்லுக்கு நிலை அகப்படி காசு இடவும்‌ உறைநாழி கோ[யி[ற் றமப்‌ 
பேறு 





உள்ளுட்டு கூட்டுவன கூட்டாதொழியவும்‌ திங்கள்த்‌ திருநாள்‌ ஆட்டைத்‌ 
தி[ரு]நாள்க்கள்ளுக்கும்‌ மைக்கு மாத்தால்‌ முக்குறுணியா 


க வன்த நெல்லு தரவீடு நெல்லோட கூட்டிச்‌ சிலவாக்குவதாகவும்‌ 
கூ[][ர கட்டணங்கள்ளுக்கு இடும்‌ வைக்கோல்லும்‌ கற்‌ 


றையும்‌ தவிரக்கடவதாகவும்‌ இப்படி செய்யுமிடத்து சந்திராதித்பவர்‌ 
செய்யக்கடவதாகவும்‌ ச[ம்‌][மதித்துக்‌ கடைஈடு குடுத்தோம்‌ இப்‌ 


படி செய்யும்‌ மிடத்து இவ்வாண்டு பசான முதல்‌ இறுக்ககடவதாக 
சம்மதித்து கடைஈடு குடுத்தோம்‌ மி[ப்‌] 


பெருநலலூருடையார்‌ அரை[ய]திருவேகம்பமுடையாரான கேரள 
ராயர்க்கு இவ்வாதி சண்டேஸ்வரதேவர்‌ கன்மிகளோம்‌ இவை இ 


யில்‌ கணக்கு சீபூதி உ(டை]*யாந்‌ திருக்கிளாஉடையான்‌ திருவாய்‌ 
குலமுடையானான ஸரீமரஷேஸ்வர பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
கோயில்‌ கண 


க்கு] சீபூதியுடையான்‌ மாதேவன்‌ [தி]ருக்கிளாவுடையானான 
யிரப்‌, பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு இவை சை[வா] 


சார்யம்‌ [செய்வான்‌] திருக்கிளாஉடையான்‌ மாதேவனான சதாசிவ 
பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை சைவாசார்யம்‌ . . . . [பிரயாகை 
அழகிய [மாதேவபட்டன்‌] எழுத்து இப்படிக்கு இவை [சைவாசார்யம்‌] 


பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 6[த*]வகன்மி பஞ்சநெதிவாண பட்டன்‌ 


எழுத்து இப்படிக்கு இவை இரா(ச௪)ரா(௪) பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை [தேவர்கன்மி திருக்கிளாவுடைய பட்டன்‌ எழுத்து 





ப்‌ 


குறியீட்டிலும்‌ எழுதப்பட்டுள்ளது, 


34 


த.நா.அ௮. 


இடம்‌ 


குறிப்புரை : 


1181121925 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 50/ 1986 


தஞ்சாவூர்‌ துட்ளிஅன்று 5 ப்‌ 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ; கி, பி, 13 ஆம்‌ 

பார்‌ ்‌ | நூற்றாண்டு 
உடையார்கோயில்‌ இத்தியக்‌ கல்வெட்டு 
தமிழ்‌ ஆண்டு அதிக்கை கு 
தமிழ்‌ 

முன் பதிப்பு : ர 

சோழர்‌ 
மூன்றாம்‌ இராஜேந்திரன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ( ம்‌ 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேல்குப்புற எழுதகப்படை 
தொடங்கி பட்டிகை வரை, 


நித்த வினோத வளநாட்டு பிரம்மதேயம்‌ ஸ்ரீ பூதியான ... . . மங்கலத்து 
பெருங்குறி மஹாசபை திருக்கிளாவுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்‌ டேஸ்வா 
தேவர்க்கு வரிநீக்கதி ஆவணம்‌ (இறையிலி கைத்தீட்டு) வழங்க செய்தி குறிப்‌ 
பிடப்படுகிறது. உய்யவந்தான்‌ திருச்சிற்றம்பலமுடையானான வீரசோழப்‌ 
பல்லவரையன்‌ என்பவரிடம்‌ தேவரடியாள்‌. பூமி திருவுடையாள ன இருவகம்‌ படி 
நங்கை என்பவள்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை விலைக்கு வாங்க, 
இக்கோயிலில்‌ இவள்‌ எழுந்தருளுவித்த ஆளுடைய பிள்ளையார்‌, ஆளுடைய 
நம்பி, அவர்தம்‌ பிராட்டியார்‌, பெரியதேவர்‌, நாச்சியார்‌, உமாமகேஸ்வர 
தேவர்‌, அவர்‌ நாச்சியார்‌ ஆகிய இறைவர்களுக்குப்‌ பயன்படும்‌ வண்ணம்‌ மகா 
சபையாரிடம்‌ 250 காசு கொடுத்து அந்நிலக்தை இறையிலியாக்கி வழங்குகி றாள்‌. 


ர சறும்த தரம்‌ (காகம்றுவ]), 09 ரகச நந்பாம்‌ ரமப. கா்2 
11 மருஷிகர0க0ம்‌ நகதகர்‌, நமார்252ம்‌ ௨ /8றம்‌ எர்ட 0சரர்க்ட 0068802881! 
௦0 [ரணவக்க 3 ர௦௦்ரவாடுவிக௱ மக்கு. 81185 7778௦௦1800 8112/வகந்கஈ 
803 தரரி(சல்‌ 1 ஹூ (லட ராக௦ 1800ம்‌ (0 146 க8வற16 (கப்ர்கேறச்சள வாக 01 
மயி விவாமக்க்கறு,  7நடி ௦0௩7209100) 04 11 18ரம்‌ 85 (வடரா௦௨ பஷ (1021 
(௦ நரம்பும்‌ மூஷ்ஷகந்ந்க்‌ ௦1 மாகந்றாகர்றுகரு ர்‌ யர்‌ வக ...... 
முகற 2க/8ர, 107 நுண்ர்ட்‌ ஸ்ம ரசம்‌ 250 1202 10 க04௧1005 10 (16 1/கரகர்கா. 
106 ஐந்‌ ௭28 1ரர௨ரமீசம்‌ 80 116 செரு சிப்பி க்ரகற111வ8க (ரேகாக$௨ ௨0௨௭04) 
610, 0019601816 நர (12 போலாக்கி, 119 0264 15 ஈகம்‌ 88 நாகா! 
1881111110, 


கல்வெட்டு : 


0811 
டி 
12. 
1௮. 
14. 
15. 
1.6. 
டசி 


18, 


மட்டி ஒலு இட்‌ புவியனைத்தும்‌ தாமருவிய குளிர்வெண்‌ குடைத்‌ 
தரள வெண்ணிலாக்‌ குளிர்வெண்‌ 


குடை சக்கர கிரி[க்‌)* கப்புறத்‌[து]தியங்க தெண்டிரை தடம்‌ பாற்கடல்‌ 
மீகெழுந்தெந . . . . வடி கலி இருள்‌ துரப்ப போராடிய 


படை ஒன்றும்‌ புவனதலம்‌ புரக்குமொரு தேராழிப்‌ பக(ல்‌)லவன்‌ போல்‌ 
திசைமுகங்கள்‌ தனி பாட்ட மீன்‌1னவர்‌ தம்‌ சேலி 


ரண்டும்‌ வில்லவர்‌ தம்‌ சிலையொள்றும்‌ இணை மன்னவர்த்‌ தம்‌ 


இருமருங்கு சேவிக்க மன்னவர்‌ தம்‌ தடமார்வி(ல்‌) லும்‌ மற்றவர்‌ தம்‌ 
மணி பூ... 


த க. ல்லும்‌ புவி அரசு வீற்றிருக்க[வு] 
ம்‌ நெறியில்‌ வருமிரு சுடரும்‌ ஒன்றாய்‌ உடன்‌ நிலை நிற்ப 
வாடாத மனுநீதி வரம்பு கட்டி அறம்‌ தளைத்து கோடாத 


த[னி]ச செங்கோல்‌ குவலையங்கள்‌ முழுத[ளி]க்க திக்கஜங்கள்‌ எட்டினுக்‌ 
சூம்‌ இிசாமு 


கங்கள்ளே கூடமாக மிக்க பெரும்‌ ஜய 

க கேடனுந்தன்‌ சிதீர பாரேழையும்‌ திருத்தோளி 

ல்‌ பரித்தருளிய்‌ பைம்பொன்‌ பொழில்‌ காரேழையு[ம்‌] 
திருவைய்ந்தையும்‌ வென்ற திருக்கைம்மலரால்‌ திரு 
(மா]தையும்‌ புகழ்‌ மாதையும்‌ ஜய மாதையும்‌ கலைமாதையும்‌ 
பெருமாதவம்‌ செய்‌ . . . இரண்டு பகலதில்‌ மணம்‌ புணர்ந்து . , 


: னென கற்பு நிற்க கார்முகிலு[ம்‌] குன்றாத காவேரியும்‌ பொய்‌ 


யாது வாரியோங்க , , 


36 


ல்‌, 


கு[ன்‌1]றாது விளைவயல்‌ தோறும்‌ [வாரி]சரக்க பல்லுயிர்களுக்கும்‌ சூழ 
வெய்தி ப() 


20. யனும்‌ வியப்பெய்த கொல்‌ . . . ரங்‌ கூற்றுவனும்‌ தொழில்‌ மறன்து . . 

21. & 22. சிதைவடைந்துள்ளது 

22. ந்திறை சொரிந்து .... மூன்றாடிய கோமாதநெெந இன்த 
உலகெல்லாந்‌ 

26, தொழ இடையே வந்து ....௨.. அத்தகாரங்கெடத்‌ தோன்‌ 
அரக்கர்‌ குலத்‌ 

95. றென தென்னவரும்‌ . . . சிங்கணரும்‌ கன்னாடரும்‌ மாளுவரும்‌ 
காலிங்கரும்‌ ம 

26. [ா[கதரும்‌ வி... . . டரும்‌ காசிவரும்‌ பல்லவரும்‌ முதலான பார்‌ 
மந்நவர்‌ 

27. 28. 

29. யெதிர்‌ கண்டு ..,...௨.௨௨. பெருமாள்‌ தவனகுலதந்‌ தழைக்க வந்த 
சந்திரவுதை[ய] . . . . . 

80. புவனமுழுதுடையாள்‌ திருப்பூண வெண்குடை நிலாப்பரப்ப வாழி ஊழி 
பலவோங்கி 

91, ஸி[ம்‌]ஹாசனத்து புவன[முழுதுடையாளொரடும்‌] வீற்றிருந்தருளிய 
கோவிராஜகேசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்தி ு 

92. கள்‌ ஸ்ரீ இராஜேந்திர சோழ தே[வற்குயாண்டு] ....- மேஷ 
நாயற்று பூர்வபக்ஷத்து சதுத்தியும்‌ நாயற்றுக்கிழ . . 

89. [நித்தவினோத] வளநாட்டு வீரசோழ வளநாட்டு ப்ரம்மமேயம்‌ 
ஸ்ரீ பூதியான . 

54. மங்கலத்து பெருங்குறி மஹாஸபையோம்‌ உடையார்‌ திருக்கிளாவுஈட 
யார்‌ கோயிலிலே [கூட்டங்‌] குறைவறக்கூடி இருத்து இத்திருக்கிளாவு 

35. டையார்‌ ஆதிசண்டேஸ்வரதேவற்கு நாங்கள்‌ இறையிலி கைய்த்தீட்டு 


இட்டுக்குடுத்த பரிசாவது . , : 


91. 


ம] 
௦௦. 


51. 


92. 


தேவரடிய[ா]ள்‌ பூமி திருவுடையாள்ள[ாந]. ..... - வகம்படி நங்கை 
எழுந்தருளிவித்த ஆளுடைய பிள்ளையாற்கும்‌ . . . 


ஆளுடையநம்பிக்கும்‌ [நம்பிராட்‌]டியாற்கும்‌ பெரிய தேவற்கும்‌ நாச்சி 
யாற்கும்‌ . ... 
உமாமா€$ஹஸ்வர தேவற்ரும்‌ நாச்சியாற்கும்‌ திரு. .. . . 


யான்‌ உய்ய [வந்‌]தான்‌ திருச்சிற்றம்பலமுடையாநான வீரசோழ 
பல்லவரையன்‌ பக்கல்‌ விலை[கொண்ட! ..... த 


உய்யக்கொண்டான்‌ வாய்க்காலுக்கு வடக்கு நாலாங்‌ கண்ணாற்து 
முதற்‌ சதிரத்து கிழக்கடைய [வய]லுள . . . 


மாகாணி அரைக்காணி சின்னமும்‌ இறையிலி செய்கைக்கு இத்திரு 
வகம்படி நங்கை இவ்வாதி சண்‌[டஸ்வர தேவர்‌] ஸ்ரீபாதத்து 


[இ]ரு நூற்றைம்பது[ம்‌] [தா1]னத்தார்‌ பக்கல்‌ கைய்‌ கொண்டு இக்காசுக்கு 
காசு ஒன்றுக்கு . . ... |நெல்‌] பலிசையே யட்டுவதாகவும்‌ இக்காசு 


றும்‌ பலிசை(6)ய[ட்டுவ]தாகவும்‌ இக்காசு கைக்‌[கொண்] 

டு இறையிலி செய்ய வேண்டுகைக்கு காரண([மே] .. , 

ய தேவர்‌ ராஜராஜ தேவ[ர்‌*]க்கு பத்தொந்பதாவது . . . 
ட்டஸங்குமரயி ஊரா . . . . வாலே பரிசரிக்க[ர]*மல்‌ 

௮ தபச ஆல டு ஈகத்துக்கு முன்பு கொண்ட காசுகளு]க்‌]*கு 


்‌ பதஸ்‌ ப்டி இப்படியே லைக்கொண்டு இந்நிலம்‌ இரண்டு 


மாக்கால? அரைக்காவி சின்னமும்‌ இப்படியே இப்பலிசைக்கு 


கட்ச 


தபர: நத்தை தம 2 
| இத்தேவர்‌] சற்திரரலுத்த 
இறையி 


(ப! 


வற்‌ சாஸ்வ[த மாக] அனுபவிக்க கடவதாக 


லி செய்து குடுத்தோம்‌ இப்பரிசே இத்தேவற்கு பெருங்குறி மஹாஸ 


58. 


ஐ9, 
60, 


01. 


62. 


62. 


64, 


65. 


67. 


யமையோம்‌ இந்நிலம்‌ இரண்டு மாக்காணி அரைக்காணி சின்னத்தால்‌ 
வந்த சில்வரி 


பெருவரி வெட்டி முட்டையாள்‌ . . . . அந்தராயம்‌ மற்றும்‌ 


திருவாச[லி]*ல்‌ போ[ன்த கு[டிமை காட்டுவாரும்‌ காட்டிவித்து கொள்‌ 
வாரும்‌ திருவாணை புவ 


ன முழுதுடையா..... பட்ட . . . வதாகவு[ம்‌] ஸமையுள்ளிருந்து ப 


ணித்தார்‌ பெருமருது காஸ்யபன்‌ கங்காதரன்‌ திருச்சிற்றம்பல 
முடையான்‌ பட்டர்‌ பணியாலும்‌ வல!(ூர்‌] 


கூத்தாடி உய்ய நின்றான்‌ பட்டர்‌ பணியாலும்‌ திருப்புத்தூர்‌ அழகிய 
மணவாள பட்ட கோபுர 


லும்‌ . . . , பெரிய நம்பி திருவாய்க்குலம்முடையார்‌ பட்டர்‌ பணி 
யாலும்‌ பெருங்கு 

றி பணி[யாலும்‌] திருவெள்ளறை உலக நா[தன்‌] தில்லை[கோவிந்த 
பட்டந்‌ பணியாலும்‌ திரு 


வெள்ளறை உலகநாதத்்‌ திருக்கிள[ரவுடையார்‌ பெரிய கண்ண] பட்டர்‌ 
பணியாக(ல்‌)லும்‌ வலவூர்‌ க[ண்‌]டந்‌ பணியா . . 


இதன்‌! ட கட்க தில்லைக்கூத்தர்‌ பணியாலும்‌ வலவூர்‌ கூத்தாடி .. 


லூர்‌ நெல்குன்றத்து மூத்தஅஜ்ஜதேவ பட்டத்‌ பணியார்லும்‌] . 
_... பணியா 


லும்‌ வலவூர்‌ [சி]தரன்‌ ஆளவந்தான்‌ பட்டத்‌ பணியாலும்‌ . ௨௮ 
யால்‌ பணி கேட்டெழுதினே 


ம்‌ கசம்‌. ஓதல்‌ டப்‌ அ] 
ன்‌... த்ர பூதியுடையா(யா)தீ செங்கமலநாதந்‌ மகரதேவ [பட்டம்‌] 
இவை எந்தெழுத்த இப்படிக்கு வ 


பெருமருது காஸ்‌[ய!பன்‌ கங்காதிரன்‌ (திரு) திருச்சிற்றம்பலமுடையான்‌ 
பட்டன்‌ தெழுத்து இப்படிக்கு வ(ழு) 


05, 


09. 


60. 


81, 


வூர்‌ அங்கிரஸ கோத்திரத்து கூத்தாடி உய்யதின்றான்‌ பட்ட 
நெழுத்து இப்படிக்கு இவை திருநறையூர்‌ மொ[கி]லி 

[யன்‌] பெரியநம்பி திருவாய்க்குலமுடையான்‌ பட்ட நெழுத்து 
பெருமருதூர்‌ திருக்கிளாவுடையார்‌ தநி வந்த 

ட அடிக கு படு திருநறையூர்‌ சீராமபட்ட நெழுத்து இ 


ப்படிக்கு இவை . .....,, பட்டநீ எழுத்து இப்படிக்கு வலவூர்‌ 
கூத்தாடி இளையதில்லைகூத்த பட்ட[னெழுத்து] 


ர. த்தூர்‌ நாராயண . . . . , னே எழுத்து திருநறையூர்‌ பெரிய 
நம்பி நாராயண [பட்ட னெழுத்து இப்‌] 


படிக்கு இவை திருநறையூர்‌ மொர[கி]லியன்‌ பெரியதம்பி திருவாய்க்‌ 
குலமுடையான்‌ பட்டன்னெ(எ)ழுத்து 

திருமருதூர்க்‌ [கா]வாலி பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு திருக்கோட்டியூர்‌ 
சீராம பட்டந்‌ எழுத்து [இப்ப] 

டி பசுபதி பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு வலவூர்‌ சீதரன்‌ ஆளவந்தான்‌ 
பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு இவை [உலக] 


|நாதன்‌] திருக்கிளனாவுடையாந்‌ பட்டன்னெ(௪)ழுத்து இது பெருமாள்‌ 
திருவரங்கமாணி நம்பிபிராந்‌ பட்டர்‌ ஸயி 


இவை ஸரீபூதி உடையான்‌ செங்கமலநாதன்‌ மகரதேவந்நெ(எ)ழுத்து 
இப்படிக்கு இவை பெரிய நம்பி ஆ ...... 


நே எழுத்து இப்படிக்கு திருச்சேலூர்‌ திருக்கிளாவுடையான்‌ தேவ 
பிரான்‌ பட்டநெ(௭)ழுத்து இப்படிக்கு இவை திருவெள்‌ 


௨ ஜல்‌ க்கு ௮ இப்படிக்கு இவை பெரும்பற்றபுலியூர்‌ தேவ ந[ம்‌1பி 


நாயகப்‌ பட்டந்‌ எழுத்து இப்படிக்கு இவை காவா , 


எழுத்து இப்படிக்கு இவை பெருமருதூர்‌ கெங்காதர ஆடவல்லா தந்‌ 
பட்டன்‌ [எழுத்து இது நெற்குன்றத்து மூத்த அ[ஜ்‌)*ஜி தேவ பட்டந்‌ 


ஸபிஜஞையாதி 


(யான்னே(எ)]ழுத்து[ , . . , . தேவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
வவலூர்‌ உமா ச[(கி)*த பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு பெரும்பற்றப்‌ 
புலியூர்‌ மா. 


40 


த. நர, ௮, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 51/ 1986 
மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 15 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. :133 
ஊர்‌ ; உடையார்கோயில்‌ ்‌ கல்‌ ] 
இத்தியக்‌ சகன்‌. காதர 
மொழி: தமிழ்‌ அண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ. இ. ௧. தொகுதி7 
எண்‌ : 1097 
அரசு சோழர்‌ 
மன்னன்‌ : விக்கிரமசோழன்‌ ஊர்க்‌ சுல்வெட்டு ்‌ 10 
எண்‌ ்‌ 
ர 
இடம்‌ அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை மேற்குப்புறக்‌ குழமுதப்படை 
மற்றும்‌ ஜகதி. 
குறிப்புரை : ஆவூர்கூற்றத்துச்‌ சிற்றாலத்தாருடையான்‌ உதயாதித்தன்‌ சூரியதேவன்‌ 
என்பவர்‌, சீபூதியான ராஜநாரயணச்சதுர்வேதி மங்கலத்து மகாசபையாரிடம்‌ 
விலைக்கு நிலம்‌ வாங்கி இக்கோயிலுக்கு இறையிலியாக வழங்கியுள்ளார்‌. 
பதின்மூன்று காசு மூலதனமாகப்‌ பெற்றுக்கொண்டு வட்டிக்கு அந்நிலம்‌ 
இறையிலியாக்கப்பட்டுள்ளது. 
ஒய்யாயகர : ]$ 1 8 7600ம்‌ 01 4௨௦ 6106110110 03 (06 நீர்கரஷ$க௦௨ம்‌ ௦0 $மம்றயார்‌ ௨185 
*விஹகாஷுறக கமரா பொகறதவிகறு 10 (16 1கறம்‌ எந்1்்‌ லஷ 008120 
நு $ரரவிகர்ர்மாயர்கருகா 10 ஷோகரரர்கற 5யறுகம்ரோகற 10 106 ற௦ாற௦மக1 18. 
7ஐ: 6010000066 வு2ஜ$ 106 11 0மது 106 (ஈர்சா85ர 08 13 ௧௦ 0600581160 
ஸர்ம்‌ 19 580௨. 
கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது . . , , வளர நாமாது விளங்க ஜயமாது விரும்ப 
தந்திருப்பதுமம்‌ மந்நவர்சூட . ... உரிமையால்‌ ,.... கொளாழி 


வரை ஊழி நடப்ப இருசுடரளவும்‌ ஒருகுடை நிழற்ற செம்பொதந்‌ 
வீரஸிம்ஹாஸநத்து த்ரிரூவன முழுதுடை] யாளொடும்‌ 


41 


மே 


ஸூ 


(ட்‌ 


வீற்றிருந்தருனிய கோ ,....... பந்மராந தி[ரி]*பு[வ]*ந சக்கர 
வத்திகள்‌ பஷீவிக்ரமசோழ தேவர்க்கு [யாண்டு] ௨௫ ஆவது ப்க்னு 
நாயற்று அமர [பக்ஷத்து[. . . , வியாழக்கிழமையும்‌ . ....... ௨௨௨. 


யம்‌ சீபூதியான ராஜநாராயண சதுர்வேதீமங்கலத்து மஹாஸ்பையோம்‌ 
இநாட்டு ஆவூர்‌ கூற்றத்து சிற்றாலத்தூர்‌ [சிற்றா]லத்தூருடையாந்‌ 


உதயா 


தித்தந்‌ சூரியதேவந்‌ . . ,.... வுடைய மஹாதேவர்க்கு திருநுந்தா 
ட்ட ததத வத. எங்கள்‌ பக்கல்‌ [விலை] கொண்டுவிட்ட நிலத்துக்கு 
த ஒக்க ஐ. 4 [ச]ந்திராதித்தவற்‌ . . . . . . நாங்கள்‌ இறையிலிக்‌ 


கைத்தீட்டு இட்டுக்‌ குடுத்த பரிசாவது இச்சிற்றாலந்தூருடையாந்‌ 
உதயாதித்தத்‌ சூரியதேவத்‌ திருநுந்தாவிளக்குக்கு இவத்‌ 


கொண்டு விட்ட நிலத்துக்கு இறையிலி செய]*து குடுத்து இதுக்காக 
இவந்பக்கல்‌ கொண்ட] காசு பதின்‌[மூன்று]* இக்காசு பதிந்மூந்றுக்கும்‌ 
காசொத்றுக்கு . . . திங்கள்‌ காலந்திரம்‌ பெரா]*விசையால்‌ , . காசு 
பதிந்‌[மூந்று]க்கும்‌ இப்‌, . . . . பொலிவதாக இவந்‌ பக்கல்‌ கொண்ட 
காசு பதிந்மூந்று இக்காசு பதித்மூந்றும்‌ இவ்வாவணி மாஸத்து 
இப்படி கொள்ள வேண்‌ 


டி[ட]*த்து காலப்பொல்லாங்கை பரிஹரித்துக்‌ கொடு ஊர்‌ சிக்ஷித்து 
௨.௨. குக்கைக்‌ காட்டி இக்காசு கொண்டு இத்திருநுந்தாவிளக்கு 
சந்திராதித்தவற்‌ . ௨௨ இறையிலி] செய்து குடுத்து ........ 
ஸலைவதிக்கு மேற்கு உய்யக்கொண்டாத்‌ வாய்க்காலுக்கு வடக்கு 
ஐஞ்சாங்‌ கண்ணாற்று முதற்சதிரத்து மேற்கடைய நிலம்‌ ஒரு மா 


இ 


நீநிலம்‌ ஒரு மாவும்‌ சந்த்ரரதித்தவத்‌ சரஸ்வதிகமாகத்‌ திருக்கிளா 
வுடைய மஹா[தே][வர்‌ ஆதி சண்டேஸ்வரர்க்கு இறையிலி கைத்தீட்டுக்‌ 
குடுத்தோம்‌ இம்மஹாஸமை . . . , மையார்‌ பணித்தர ,., 

கூத்தாடிபட்டந்‌ பணியாலும்‌ பெருமருதூர்‌ ஆடவலாந்‌ நாராயணன்‌ 
பட்டர்‌ பணியாலும்‌ பாலாசிரியந்‌ சீரிளஙவ்கோ மாதவ பட்டந்‌ பணியா 


லும்‌ திருநறையூர்‌ பெரியநம்பி பட்டந்‌ பணியாலும்‌ திருப்பூத்தூர்‌ 
அழகியமண[வா]ளத்‌ வடகோபுரமுடையாந்‌ பட்டந்‌ பணியாலும்‌ ஸி. 
,. சந்ததி அழகியமணவாள பட்டந்‌ பணியாலும்‌ இவ்வூர்‌ சித்ர 
ந[ா*1ரராயண பட்டந்‌ பணியாலும்‌ கெளணியந்‌ தில்லைக்கரைசு 


42 


பட்டந்‌ பணியாலும்‌ வலவூர்‌ கூத்தாடி தில்லைக்கூத்த பட்டந்‌ பணி 
யாலும்‌ நெற்குந்றத்து திருக்கிளாவுடையாந்‌ பட்டந்‌ பணியாலும்‌ பெரு 
மருதூர்‌ 


நாராயணன்‌ ஆடவலாந்‌ பட்டந்‌ பணியாலும்‌ வலஷர்‌ கூத்தாடி 
இளையதில்லைக்கூத்தந்‌ பணியாலும்‌ பெருமருதூர்‌ இளையஆட 
வலாந்‌ பட்டந்‌ பணியாலும்‌ காப்பியந்‌ திருவெண்காடுதேவந்்‌ திருவேங்‌ 
கட பட்டந்‌ பணியாலும்‌ திருநறையூர்‌ தாமோதர நிந்றநம்பி பட்ட[ந்‌*| 
பணியாலு[ம்‌*] இதந்நிலத்துக்கு சில்வரி பெருவரி அந்தராயக்காசு 
வெள்ளாந்‌ வெட்டியும்‌ மற்றுந்‌ திருவாசலால்‌ போந்த குடிமை எப்பேரு 
பட்டுதும்‌ இறுக்கவும்‌ செ 


ய்யவும்‌ கடவரல்லதாராகவும்‌ அந்றி காட்டுவாரும்‌ காட்டுவிப்பாரும்‌ 
திருவாணை [புவ]நமுழுதுடையாராணை இப்படி ஸம்மதித்து இவ்‌ 
விறையிலிக்‌ கைத்தீட்டு இட்டுக்குடுத்தோம்‌ இம்மஹறாஸயையோம்‌ 
இவர்கள்‌ பணிக்க இவ்விறையிலிக்‌ கைத்தீட்டு எழுதிநேந்‌ சீபூதி 
உடைய ,.. கணபுரதேவந்‌ செங்கமல . ... தநேந்‌ இவை ௭௩ 
எழுத்து 


43 


த. நா. அ. தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ ; 52/1966 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 

வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1245 
ஊர்‌ : உடையார்‌ கோயில்‌ , ்‌ , ; 
இ இத்தியக்‌ கக்கவட்டு [ 265/1968-69 
மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

எழுத்து: தமிழ்‌ மூன்‌ பதிப்பு 2 ட்‌ 

பணிப்‌ அத்‌ சர்க்‌ கல்வெட்டு 1 னல்‌ 

மன்னன்‌ : மூன்றாம்‌ ராஜேந்திரன்‌ எண்‌ ] 

இடம்‌ : அருள்மித கரவத்தீஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை தென்பு.றச்சுவர்‌. 


குறிப்புரை : அரைரூருடையான்‌ உமையப்பிள்ளை தில்லைக்கூத்ததேவ தண்டநாயக்கர்‌ 
என்பவர்‌ தாம்‌ பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில்‌ சிறப்புப்‌ பூசைகளுக்கும்‌, 
இழுவிதியுலாவுக்கும்‌ ஏற்பாடுகள்‌ செய்து 3 வேலி நிலம்‌ கொடையளித்துள்ளார்‌. 
இதிலிருந்து வரும்‌ ₹:80 கலம்‌ தெல்லினை *ரவதிப்படி'யாசு 


அளித்தல்‌ 
வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிடப்படுகிறது. 


ஒயாராம6று : 460008 106 ம௦ஐ௨14௦0 ௦83 41ம்‌ 08 ]வும்‌ 69 கரகம்மோபக்ருலா 108௧001181 
11 விவெர்ர்கர்னக கேருக்கறஜா 8112 80 6 ஹூ0ர்வ 8019]1]10 காம்‌ றா000951௦ 
௦10 வேடு ற 116 ஜே ௦14 ம8 நகர்க்‌ வகா, 8ல்‌. 360 $வீகர 6ீ 


083 12000 196 ந21ம்‌ ரீ (06 5வ்4்‌ 18ம்‌ ஏக86 ஐ்ரர 86 “0கர்ழறகம்‌” 1௦ 
000 0௦1 415 6911ம்‌ வடம்‌ ஏ௦ர5பம்ற, 


கல்வெட்டு 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ [ராஜேந்திர] ,... 

2. ர்க்கு யாண்டு ௩ ஆவது கற்க்கடக நாயற்று பூர்வ பக்ஷத்து பஞ்சமி 
யும்‌ நா 

யிற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌ நித்ததினோத வள 

நாட்டு வீரசோ 


44 


10. 
11, 
12. 
12. 


14, 


15. 


ச. 


ழவள நாட்டு ப்ரஹ்மதேசம்‌ ஸ்ரீ பூதியான ராஜநாராயணச்‌ சருப்பே 
தி மங்கலத்து உடையார்‌ திருக்கிளாவுடைய நாயனார்க்கு ஸ்வஸ்தீ 
ஸ்ரீ மனுமகாப்பிரதானி . . மண்டலிகயமராசன்‌ கட,.ட.க 
(ம்பன்‌ தெண்ட நாயக்கர்‌ மகனார்‌] அரைசூருடையான்‌ பிள்‌ 
ளை தில்லைக்கூத்த தெண்டநாயக்கர்‌ பிறந்த இரேவதி நாள்‌ இத்‌ 
நாயனார்‌ ஆடி அருளவும்‌ அமுது செய்தருளவும்‌ திருவீதியில்‌ நாயனார்‌ 
எழுன்த[தள்ளி] அருளவும்‌ வேண்டும்‌ வியவத்துக்கு திருத்தின நிலமாவ 
து கொம்பனுக்கு மேற்க்கு மாநிலைத்‌ திருநந்தவனத்துக்கு தெற்கு 

. எல்லைக்கு கிழக்கின்‌ வே ...... நிலமாய்த்‌ திருத்தி தலை 

. . த்‌ திருத்தின நில முவ்வேலி இத்நில முவ்வேலிக்கும்‌ சுற்றிடை 


, படி நெல்லு முன்னூற்றறுபதின்‌ கலம்‌ இத்நெல்லு 
முன்னூற்றறுபதி 


ன்‌ கலமும்‌ இத்திரு ரேவதிய்படிக்கு பூரசைக்‌[குடலாக விட்டேன்‌ அரை 
சூருடையான்‌ உமையப்பிள்ளை தில்லைக்கூத்த தெண்டநாய 


க்கனேன்‌ 


த. நர, அ, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 53/ 1956 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 80 
ட ்‌ லாழ்‌ ராடு : 2ி.பி. 1042 
வட்டம்‌ 5 பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: கி 
ட்‌ ல்‌ புசார்‌ பில்‌ பட்டது ன ்‌ 
ப்ப பவகமாக வன்பு இந்தியக்‌ கல்வெட்டு ச 409 1909 
மொழி : தமிம்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: தெ.இ.க. தொகுதி; 7 
எண்‌: : 1096 
23 ; சோழர்‌ ர்க்‌ அக்கு ்‌ ம்‌ 
ட ன ல்‌ 
மல்னன்‌ ] முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ எஸ்‌ ] 
இடம்‌ : அருள்‌ மிஃ கரவ $தஇீஸ்கரர்‌ கோயில்‌ - சஞுவறை தென்பு 0] அதிட்டானப்‌ 


குபிப்புரை : 


எமாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலத்து மகாசடையார்‌, திருக்க ரவுடையார்‌ 
திருவிழாவுக்காக முன்பு வழங்கிய நிலத்திற்கு இறையிலி செய்து 
கொடுத்ததையும்‌, இதற்கான சபைக்‌ கூட்டம்‌ திருக்கிளாவுடைய மகாதேவர்‌ 
கோயில்‌ திருழுற்றத்தில்‌ நடைபெற்றதையும்‌ இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 





வங்கா; : 600105 (லட ஐ0ரஐ1(100 ௨௦௨ 5௫ 1 எஹட்க ௦7 7 ர்ந்ந் மஹ காக்ஸ்‌ ௦18ந்மா 
1 3 


0 காஜா. ர்க 180 ௭85. ஐரரி6ம்‌. 80 00 பி101102 (06 நிகர்ப்கி ௨4 
985 111010) ோர்ரெ6ம்‌ 0 00௦ ரித்து... 16 1103661102 9788 85/4 (௦ 6 
(௦18 84 16 ௦௦யாடுகாம்‌ ௦8 710121] ப்ரா 1016, 


கல்வெட்டு : 


ம. 


மே 


ஸ்வஸ்தீரு திருமந்நி வளர திருநில மடன்தையும்‌ போர்‌ செய 
பாவையும்‌ . , தலிச்‌ [9] 


சல்வியுந்‌ தன்‌ பெ௫ருன்தேவியராகி இன்புற நெடுந்து . . . . இடை 
டம்‌ வனவடசியும்‌ சுள்ளி; 


ட 


ச்சூழ்‌ தண்ைக்கார ண்முறனை மண்ணைக்கடக்கமும்‌ (தெண்டிடரும்‌ 
யீழ . . . . . சர்தம்‌ முடியு[ம்‌] ஆங்‌[கவன்‌] 


46 


10. 


1 


12, 


18. 


14. 


15. 


10. 


17. 


தேவியர்‌ ஓங்கெழில்‌ முடியு(ர௬)ம்‌ முன்நவந்‌ பக்கரு தென்நவன்‌ 
வைத்த [சுந்தர முடியும்‌] இன்திரன்‌ 
கரமும்‌ தெண்டிரை ஈழ மண்‌ .......௨. மையிற்‌ சூடும்‌ 

ப ததத 
ய புகழ்‌ முடியூ(ரும்‌) செங்கதிர்‌ மாலையு(௬)ம்‌ . . . . [9[பருங்‌ காவல்‌ 
பல்பழந்‌ தீவும்‌. . . 
தொருகால்‌ அர[சு]களைகட்ட பரசுராமன்‌ மேய்வருந்‌ . . . ம்பொற்‌ 
திருத்தகு முடி ...., . 
கிட்டு ஒளித்த சிங்கநருள்‌ பெரும்புகழொடு யிலக்கமும்‌ நவநெதி 
|(மரலைகஞம்‌ விக்கரமவீர சக்கர கோட்ட[([மு] முதிர்‌ வட ..... 
[ப]ழத [மாசு])ணிதேசமும்‌ 

கத்தி அதிநெக கரவையில்‌ சன்திரர்‌ தொல்குலத்ததிந்திரரதலன 

து பலதநத்தஒடு நிறை 

நரும்‌ மிளை ., ஒட்ட விழையும்‌ பூஞ்சுர சேலை கரு சலை ஐ. 

. முரண்‌ தீத்துவன்‌ இறை . . . 
இரணசகரனை முரணுக தாக்கித்‌ திக்கணாத்‌ திலதிந்‌ நக்கண்ண 

. தோமகன்‌ மாவிழிந்‌ தோட்ட 
பஙாலாதோம்ப கொடுங்கலிதே . .. கோட்டம்‌ . .. . |ஸ்சிவித்‌ த்ருவி 
ஒண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ ப) 
ண்டாரமும்‌ வெதிமலர்த்‌ திருத்ததெறிபுந[ற்‌ கங்][கையுமலைகடல்‌ 
[நடுவுள்‌ பலகலஞ்‌ செலுத்தி சங்கிராம விசயோத்துங்கப்‌ பன்‌ வும்‌ 
கிடாரதர] 
யிற்‌ பிறங்கிய பெருநெதிப்‌ பிறக்கவும்‌ ஆர ....க தாக பெய்‌ 
கோட்டமும்‌ பூகணைப்‌ பள்ஃியும்‌ ஆழ்கடல-ழ்‌ சூழ்‌ மாயிரு இவிம்ப 
கலங்கா [வல்‌ வினை]* 
இலங்காதேசமும்‌ காப்புற நிறை பு[ந]ப்‌ பிரவாளமும்‌ கலாழுதிர்‌ 
கடுன்திறல்‌ யுலாமுரிதேசமும்‌ பொருகடல்காவல்‌ ஃடுமுறற்‌ கிட(£) 
ரமூம்‌ [தண்டா][* 
ல்‌ சகொண்ட கோப்பரகேசரி பன்ம]ரான[வுடையார்‌ ஸரீ ராஜே தர 


சோழதேவற்கு யாண்டு ௩: ஆவது நித்தவிநோத வளதாட்‌ 


47 


19. 


20. 


22. 


22, 


24, 


25, 


20. 


21, 


29, 


௮0. 


டு ப்ரஹ்மதேயம்‌ திரிபுவநமாதேவிச்‌ சருப்பேதிமங்கலத்து பெருங்குறி 
மஹரஸபையோரம்‌ 

யாண்டு கற்க[டக] நாயற்று மூர்வ 1பஷிுத்து சதுர்த்தியும்‌ வெள்ளிக்‌ 
கிழமையும்‌ பெற்ற புணர்‌[பூச] 

த்தி நாள்‌ தம்மி செய்து நம்மூர்‌ திரியூவத மாதேவிப்‌ பேரேரி உள்ளால்‌ 
எழுந்தருளியிருந்த திருக்கிளாவுடைய மஹர 


[தேவர்‌ கோயில்‌] திருமுற்றதே கூட்டங்‌ குறைவறக்‌ கூடியிருந்து 


பலித்துச்‌ செய்த வ்பவஸ்தையாவது இத்திருக்கிளா 


தேவர்‌ இவ்வேரியில்‌ முந்பு அநுபவித்து வருகிற நிலம்‌ நாங்களிறையிலி 
செய்து குடுத்‌ 


சீரம , . . . நதி சம்புக்கு மேலை ஒழுக்கு பற்றுக்கு மேற்கும்‌ திருவரங்க 
வதியிரு மேலை சதிரத்து 


க்‌ கரைக்கு தெற்கும்‌ நடுவிற்பட்ட நிலம்‌ நாவந்து . . . றை எல்லை 
யாக கொண்டு இத்தேவற்குத்‌ திருவிழா 


த்து வ்யவஸ்தை செய்து குடுத்தோம்‌ இப்பெருங்குறி மஹா 
ஸரயையோம்‌ ஸ்ரீராஜேந்த்ரசோழச்சேரிப்‌ பிறாந்தூ[ர்‌]* 


வாழிதேவச்சேரி [வங்கி|ப்புறத்து இராமதேவ பட்டன்‌] பணி 
யாலும்‌ மதுராந்தகச்சேரி வங்கிப்புறத்து அக்நி சித்‌ 


௨ ணி[யா]*லும்‌ ஜநநாதச்சேரித்‌ திருப்பேர்சேந்தந்‌ திருநீலகண்ட 
பட்டர்‌ பணியாலும்‌ பவித்ரமாணிக்கச்சேரி நடாதூர்‌ குமாரஸ்வர .:. 


|வ]ஸந்தயாஜி[யார்‌] பணியாலும்‌ பணிப்பணியால்‌ வ்யவஸ்தை த்தீ[த்தீ]ட்‌ 
டெழுதிநேந்‌ இவ்ஷூர்‌ கணக்கந்‌ மத்யஸ்தந்‌ வெங்கடவந்‌ வேம்ப 


ந்தப்பிரியத்‌ எழுத்து [மருதூர்‌ திருவிணகரதிந்றாத்‌ யட்டஸ்ய 
தெக்கூர்‌ கூத்தாடி பட்டஸ்ய பிரேமபுறத்து ஸ்ரீராம தேவ 


ஸ்ப வங்கிப்புறத்து அக்ணி[சி]த்த பட்டஸ்ய திருப்பேர்சேந்தந்‌. 
திருநீலகண்ட பட்டஸ்ய நடாதூர்க்‌ குமாரஸ்வரமி பட்டஸ்ய 


48 


த, நா. அ, 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ;: 
ஊர்‌: 
மொழி: 
எழுத்து : 
அரச : 


மன்னன்‌ : 


இடம்‌: 


குறிப்புரை : 


ஒயர ; 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 54/ 1966 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 10 
பாபநாசம்‌ வரலாஜ்று ஆண்டு : கி.பி. 1176 
உடையார்‌ கோயில்‌ இத்தியக்‌ கல்வெட்டு ு 
ட 409:1902 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை | 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இக. தொகுதி: 7 
எண்‌: 1035 
கமழும்‌ ஊர்க்‌ கல்வெட்டு /்‌ 15 
்‌ 5 
இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ பட்டப்‌ ] 


கரவத்டஸ்வரர்‌ கோயில்‌ - அர்த்தமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


ஜெயங்கொண்டசோழ மண்டலத்துப்‌ புழற்கோட்டத்து எண்ணார்‌ வண்ணக்‌ 
கன்‌ சோழப்பல்லவரையர்‌ என்பவர்‌, இக்கோயிலில்‌ நந்தாவிளச்கு எரிப்‌ 
பதற்காக நிலக்கொடை வழங்கியுள்ளார்‌. அவரிடம்‌ 30 காசுகள்‌ முன்பண 
மாகப்‌ பெற்றுக்‌ கொண்டு அதிலிருந்து வரும்‌ காற்சன்னப்‌ பலிசையிலிருந்து, 
வரி கட்ட மகாசபை பொறுப்பேற்றுக்‌ கொண்டு அந்நிலத்திற்கு இறையிலி 
செய்து கொடுத்ததை இக்கல்வெட்டு குறிக்கிறது. இச்சபைக்‌ கூட்டம்‌ இவ்வூர்‌ 
திருப்பாற்கடலாழ்வார்‌ கோயிலில்‌ நடைபெற்றுள்ள து. 


1$ ர2001059 112 060151௦ 0020௦ மநு 116 5ஷ்ஹ்ஹ ௦7 [பிட பாரவாபோரகம்‌ ௨0௦1 
௦வ்மராசம்றுகதக/கரம 140 சறழர்‌ ௩0௦ 4808. 10 116 1௧ம்‌ 008ம்கம்‌ டர 
ய்‌ ந தாரவி 2 $ிவிக௦க ௧1185 01௦1கறறவிரஜாகாகரகர 88 மவார்காயிவ மற _ 
றமாகு, கரினா 8002ற00த 30 8850. 85 ம2ற௦871 நீரா 118 ரிபர்யாடி (௨005, 116 
80ம்‌ ௭85 மலம6 ர்வடர்26, 71௦ ரர்சசர1றத 0ரி ப்டி ஈகற்கர்‌ 8666 1௦ 06 16104 


84 ]1மறறகாிஅய்வ]க]வா நசபற/2 ௦7 11௨ 111186, 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்தி ரீ கோவிராசகேஸரி பந்மரான தீரிபூவ 


2. .. கரவத்திகள்‌ ஸ்ரீ இராசாதீராஜ தேவற்கு யா 


49 


டட 


12, 
13, 


14. 


16, 
1 12 
18, 
10. 


20. 


22. 


289. 
24, 


[ண்டு] பத்தாவது அ[பர பக்ஷத்து] . ...... .. [ச] 
துத்தியும்‌ செவ்வாய்க்கிழமையும்‌ பெற்ற பரணி . .. 
நித்தவிரனோத வ]ளனாட்டு [வீ[ரசோழ வளனாட்டு ப்ரஹ்ம 
தேயமான த்ரிபூவனமாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலத்து [ப்‌ பெரு] 
ருங்குறி [மஹாஸபையோம்‌ இவ்வூர்‌ திருப்பாற்கடலாழ்வார்‌ 
- கூட்டங்‌ குறை[வறக்கூடி] இருந்து இன்னாட்டு 
உடையார்‌ திருக்கிளாவுடையார்‌ ஆதிசண்‌ 


டேஸ்வர தேவற்கு [ஜயங்கொ]॥ண்டசோழ மண்டலத்து புழற்‌ 
கோட்டமாந வி 


[கரமசோழ வள]|[நாட்‌]டு எண்ணூர்‌ வண்ணக்கந்‌ பலதே 

2௮ இட்டு ட ஓ ச பப லட சோழப்‌ பல்லவரயர்‌ வை 

 ஒப்க தல ல திரு[ரு] நன்தாவிளக்கு 

எங்களூர்‌ நிலம்‌ . . நாங்களிறையிலி செய்து குடுத்த இ 

வ்வூர்‌ வடபிடராகை]| திரிபுவநமாதேவி வதிக்கு மேற்கு 
கொண்டாந்‌ வாய்க்காலுக்கு வடக்கு மூன்றாங்‌ கண்ணாற்று இ 
(ரண்‌[டாஞ்‌ சதிரத்து கிழக்கடைய நிலம்‌ இரண்டு மாக்காணி 
[முந்திரிகை நிலம்‌] .. . ஆதிசண்‌[டேஸ்வரதேவற்கு] இச்‌ 
சோழப்‌ பல்லவரையர்‌ பக்கற்‌ கொண்ட காசு முப்பது 

முப்பதுங்‌ கொண்டு இந்நிலம்‌ இறையிலி செய்து குடுத்து 
ஆவணக்களியிற்‌ காட்டேற்றிக்‌ கைச்செலவறக்‌ கொண்டு இ[க்கா] 


சு முப்பதுக்கும்‌ இக்காசு ஒன்றுக்கு கு[டு*]க்க 


கட*]வ காற்சின்னம்‌ 
பலிசை 


பொலிவதாகவும்‌ பொ 


லிந்த பலிசைக்கு செல்ல 


50 


25. 
206. 
27. 
28. 
29. 
90. 
91. 
92. 
99. 
94. 
95, 
96. 
97. 
98. 
99. 
40. 
41, 
42. 
42. 
4ம்‌, 
| 45, 
46, 
47, 
48, 


இந்நிலத்தில்‌ இறையிழிப்பட்டு இ 
றை இலியாகச்‌ செய்து குடுத்தோம்‌ 
இவ்வாதிசண்டேஸ்வர தேவற்கு பெ 
ருங்குறி மஹாஸபையோம்‌ இந்நிலம்‌ 
(நிலம்‌) சந்திராதிதவற்‌ சாஸ்வதிகமாக திருநுத்‌[தா] 
விளக்குப்புற யிறையி[லியாக] குடுத்தோம்‌ தி[ர] 
விறையாந்குடி உடை[யார்‌] திருக்கிளாஉடையரரர்‌ ஆதிச] 
ண்டேஸ்வர தேவற்குப்‌ பெருங்குறி மாஸபை 
யோம்‌ இந்னிலத்தில்‌ ஊர்‌ மாவீய்ந்த சில்வரி 
பெருவரி அந்தராயம்‌ வெட்டி முட்டையாள்‌ திருவா 
சற்‌ போந்த குடிமை யெப்‌[பேற்‌ பட்டதும்‌ காட்டுவாரும்‌ 
ஏ. கொள்வாரும்‌ திருவாணை உலகுடை 
முக்கோக்கிழான்‌ ௨... உ ௨ 
. . . . பணியாலும்‌ திருபுவன மாதேவிச்‌ 
சேரிக்கு , ௨.௨... கத்து பெரியநாயக பட்டன்‌[ப] 
ணியாலும்‌ அருமொழிதேவச்சேரி . . . . கத்துவிநாய 
[க பட்ட]ந்‌ பணியாலும்‌ மருதூர்‌ . . .. 
[சோழ புரமுடையாதந்‌] . ..... ௨. 

௨னாதச்‌ சேரிக்கு . ....௨. 
ஈயண பட்டர்‌ பணியாலும்‌. ௨... ௨. 
லியத்து ஹோமதே[வ*]பட்டர்‌ பணியாலும்‌ பணிப்பணிய 
ரல்‌ இவை ஊற்கணக்கு இரும்புதலுடையாந்‌ தேவநாராயண] 


ந்‌ திருமயயாநமுடையானாந .... [எழுத்து] 


த. நா. அ. 


மாவட்டம்‌ ; 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


மு ரவா : 


தொல்லியல்துறை தொடர்‌ ஏண்‌ : 55/ 1986 
தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 14 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1147 


உடையார்‌ கோயில்‌ 


இந்தியக்‌ சல்வெட்டு 


்‌ 
ட 401/1902 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
ன்‌ பதிப்பு : தெ. இ. ௧. தொகுதி: 7 
க ப்‌ எண்‌ : 1094 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு | ர்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ ன ட்ய்‌ ] 


கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - அர்த்த மண்டபத்‌ தெற்கு, மகாமண்டப மேற்குச்‌ 
சுவர்‌, குழுதவரிகள்‌, ஜகதி, பட்டிகை. 


பாடிகாவல்‌ பொறுப்புடையோன்‌ ஆன ஆயிரவன்‌ சூரனான குலோத்துங்க 
சோழப்‌ பரவை நாடாழ்வான்‌ என்பவன்‌ திருக்களாவுடையார்‌ 
கோயிலுக்குத்‌ இருவிளக்குப்புறமாக அசுவூர்‌ சந்திரசேசுர பட்டனிடம்‌, 
ஒருமா மூந்திரிகைக்‌ கீழ்‌ முக்கால்‌ அளவுடைய நிலத்தினை வாங்கி, ஆதி 
சண்டேஸ்வரர்‌ பெயரில்‌ தானமாக வழமங்குகிறான்‌. கருபுவனமாதேவிச்‌ 
சதுர்வேதிமங்கலத்துப்‌ பெருங்குறி மகாசபையார்‌ அத்நிலத்திற்குப்‌ பரவை 
நாடாழ்வானிடம்‌ 8 காசுகளை முதலாகப்‌ பெற்றுக்‌ கொண்டு, இறையிலி 
செய்து தந்துள்ளனர்‌. இவ்வெட்டுக்‌ காலிருந்தும்‌ மாதந்தோறும்‌ பெறும்‌ 
கால்திரம வட்டியிலிருந்து இறை கட்டப்பட்டது. இம்முடிவினை மேற்‌ 
கொள்ளுவதற்கான மகாசபையின்‌ கூட்டம்‌, 'எதிரிலி சோழன்‌' என்று பெயர்‌ 
கொண்ட மேடையில்‌ (எடுத்துக்‌ கட்டி) நடைபெற்றுள்ளது. 


16 760008 108 02019/01 04 (96 ரபர்‌ 1சிக0்க622ம்‌ ௦8 7 க 
0118210795 பரோ தவிகாற 80 ம வின்றத (ஸட ரீர26 மரீ [ஹூர்‌ ஹீ 8000101102 8 181 
85 08ற081( 800 தரர்காகு மோக விழ்2டி உய1071002801018 நகாகாவ்‌ 
]48ம்க/ஈகற, 106180 ௭ ம0றகர்‌௨0 9 ம்ட மீனா 01011856 1௦0 கலு 
ம கமேவ௦1ம்கரக ற்காக. டட ஊம்‌ ப்‌ (06 1166111201 4115 நரக வகநக 


885 161ம 1ற (16 ர£ச்தசம்‌ ற]817010 (6411112111) வ1சம்‌ ஏஅய்பி$ ௦180” 
1 (98 711ரயிபி பி கமக்ஷ்கா (சோற16, 


32 


கல்வெட்டு : 


ட 


62 ஜே வு இ 


11. 


12, 
19. 


15. 


15. 


16. 


ஸ்வஸ்திரரீ பூமன்னு பதுமம்‌ பூத்தவேழுலகும்‌ தாமுன்‌ செய்த தவத்‌ 
தால்‌ பரு 

தி வழித்‌ தோன்றி நெடுமாலிவனெனச்‌ சுடர்முடி சூடி இரு நிலமகளை 
உரிமையிற்‌ புண . 


ர்ந்து திருமகள்‌ பணைமுலைச்‌ செழு[ஞ்சாந்‌]தணைந்து பருமணி மார்வம்‌ 
நிகற்ப செழுமாள்‌ 


முச்‌ சந்தணச்‌ சுவட்டால்‌ புயமிரு கயிலைப்‌ பொருப்பெனத்‌ தோன்றி 
நாமகள்‌ . , ., கோ 


மகள்‌ செவ்வாய்‌ பவளச்‌ 
னென 


ல க அ நீதவள நன்‌ நிறைத்‌ தனித்துடை?ய 


மகழ்‌ சிந்தை மகிழ. ...... கருங்கலியிருள்‌ 
த்துரப்ப செந்தனிக்கோலினைது . . . 
படி தேடிய சிலையுஞ்‌ பொன்னொடு மேருவில்‌ புலி வீற்றிருப்ப 


திசை ஓரெட்டினுக்கும்‌ தம்பமென்னத்‌ தனித்தனி திசைதொறும்‌ 
விசையத்‌ தம்பம்‌ நி 


ற்ப சிவதையந்‌ மனுவாறு விளங்க மாதவர்‌ த. 


கம்பங்‌ . .... ஆதியந்தணர்‌ ஆகுதிக்கனலும்‌ மீதெழு கொண்டலும்‌ 


கைம்மாவல்லது வன்றளைப்படுதல்‌ கனவிலும்‌ காண்டற்‌ கரிதெனா 
வருநெதி 


. லும்‌ பல்வேறு புள்ளினமல்லது சிறையெனப்படுதலில்‌ நிறைபெருஞ்‌ 
செல்வீயு 


வாழும்‌ வலவர்‌ தெலுங்கர்‌ மாளவர்‌ கலிங்கர்‌ கோசலர்‌ [க]ன்ன[ட*]ர்‌ 


கடாரர்‌ தென்‌ 


[சாளர்‌] திரிகத்தர்‌ வங்கரங்கர்‌ மத்தவர்‌ மத்தியர்‌ கங்கர்‌ சாங்கள்‌ 


கைய்கயரர்‌) 


32 


16. 


19. 


20, 


21. 


22, 


29. 


24. 


294 


ரென்றறைகழல்‌ வேன்தரு[]மல்லா வரைசரும்‌ முறைமையில்‌ வந்து 
திறை கு[ணர்ந்தி] 


றைஞ்சி அம்பொந்‌ மலற்கொடிச்‌ செம்பியள்‌ கிழானடி . .. 


மர்ந்திருப்ப அருள்புரி சிமையப்‌ பொற்றெட இமையப்‌ பாவையுஞ்‌ 
சிவனும்‌ போலச்‌ செம்பொன்‌ வீரசிம்ஹரஸநத்து புவநமுழுதுடையா 
ளொரடும்‌ வீற்றிருன்த[ரு]னிய கோவிராஜகேஸரி பந்மராந திரிபூவநச்‌ 
சக்கரவத்திகள்‌ படீகுலோத்துங்க சோழ தே 


வற்கு யாண்டு யாஆவது மேஷ நாயற்று மூர்வபக்ஷத்து நவமியும்‌ 
வியாழக்‌ கிழமையும்‌ பெற்ற ஆயிலையத்தின்‌ நாள்‌ நித்தவினோத வள 
நாட்டு வீரசோழ வளநாட்டு ப்ரஹ்மதேயம்‌ ஸ்ரீ தரிடூுவந[ம*]ஹாதேவிச்‌ 
சருப்பேதிமங்கலத்துப்‌ பெருங்குரி மணாரஸை 


பயோம்‌ உடையார்‌ திருக்கிளாவுடையார்‌ கோயிலில்‌ எதிரிலி சோழன்‌ 
திருவெடுத்துக்‌ கட்டியிலே தன்மி செய்து கூட்டங்‌ குறைவறக்‌ கூடியி 
ருந்து பெருங்குறி மஹரஸமையோம்‌ உடைக்கார்‌! திருக்கிளா 
உடையார்‌. ஆதிசண்டேஸ்வரங்குத்‌ திருநொந்தா 


விளக்குபுறமாக எங்களஞூர்ப்‌ பாடிகாப்பான்‌ ஆயிரவன்‌ சூரனான 
குலோத்து|[ங்க சோ[ழப்‌ பரவை நாடாழ்வான்‌ எங்களூர்‌ அசுவூர்‌ சந்திர 
சேகர பட்டன்‌ பக்கல்‌ விலை கொண்டுடை[யெனான மனையும்‌ 
நிலமுமாவன கவுச[லை] 


வதிக்கு மேற்கு கங்கைகொண்டசோழ வாய்க்காலுக்கு வடக்கு 5. , 
4ஆம்‌ துண்டத்துக்‌ கிழக்கடைய நிலம்‌ வேலி மும்மர முந்திரி* நீக்கி 
இதன்‌ மேற்கு நிலம்‌ . , , யில்‌ தெற்கடைய நிலம்‌ மர , .யில்‌ 
கிழக்கடைய நிலம்‌ கரணி முந்தீரி நீக்கி இதன்‌ மேற்கு நிலம்‌ காணி . . 

முந்திரிரில்‌ தெ 


. ௨.௨ [ம)னை எடுப்பு அகப்பட நத்தம்‌ நிலம்‌ முந்திரி கீழ்‌ முக்கரலும்‌ 
நீலம்‌ . . மூன்றரஞ்‌ சதிரத்து கிழக்கடைய நிலம்‌ இருமரகரணி முந்திரி 
நீக்கி இதன்‌ மேற்கு நிலம்‌ இரு மரவும்‌ ஆக நத்தம்‌ உள்பட நிலம்‌ 
ஒருமா முந்திரி கீழ்‌ முக்கரல்‌ இந்நிலம்‌ ஒரு மா முந்திரிகைக்‌ கீழ்‌ முக்கா 
லும்‌ இவ்வாதி சண்டேஸ்வார்‌ சிவநாமத்தால்‌ 


. . திருநந்தாவிளக்குப்புறமாக இறையிலி செய்கைக்கு இப்பரவை 
நாடாழ்வான்‌ பக்கல்‌ கொண்ட காசு ௮ இக்காசு எட்டுக்குங்‌ கரசு 


34 


26, 


ல்க. 


29. 


90. 


7 க்குத்‌ திங்கள்க்‌ கால்த்திரமம்‌ பலிசை பொலிவதாக இப்பொலிந்த 
பலிசைக்கு சிலவாக இன்னிலம்‌ ஒரு மா முந்திரிகைக்கீழ்‌ முக்கா 


லும்‌ இறையிலியே அனுபவிக்கப்‌ பெறுவாராக இக்காசெட்டும்‌ பரவை 
நாடாழ்வான்‌ பக்கல்‌ கொண்டு இன்னிலம்‌ சந்த்ராதித்தவற்‌ சாஸ்வதிக 
மாக இறையிலியே அனுபவி/[க்க]*ப்‌ பெறுவாராக இறையிலி செய்து 
செய்து குடுத்தோம்‌ இத்திருக்கிளாவுடைய மஹாதேவர்‌ ஆதிசண்டே 
[ஸ்வர ] 


தேவற்கு திரிபுவநமஹாதேவிச்‌ சருப்பேதி மங்கலத்து பெருங்குறி மஹா 
ஸயையோம்‌ இன்னிலம்‌ ஒரு மா முந்திரிகைக்‌ கீழ்‌ முக்காலாலும்‌ வந்த 
சில்வரி பெருவரி அந்தராயக்காசு வெட்டி முட்டையாள்‌ வெள்ளான்‌ 
வெட்டி மற்றும்‌ எப்பேர்பட்ட திருவாசல்‌ குடிமை கா 


ட்டுவாரும்‌ காட்டுவித்துக்‌ கொள்வாரும்‌ திருவாணை புவனமுழுதுடை 
யாராணை ஸரீயாஜ்ஞஜை மறுத்தாநே . ஸயையுள்ளிருந்து பணித்தார்‌ 
முதல்‌ சேரியாந ராஜேந்த்ரசோழச்சேரி நெல்லூர்‌ சந்திரசேகர பட்டர்‌ 
பணியாலும்‌ [இரண்டாஞ்‌ சேரியாந திரி(பு1[*வநமாதேவிச்சேரிக்‌ 
கிளாஞ்சி கம்மத்திச்சேரி 


தேவ பட்டர்‌ பணியாலும்‌ மூன்றாஞ்‌ சேரியாந அருமொழிதேவ[ச்‌)சேரி 
காற்சிறைத்‌ திருவெண்காடு பட்டர்‌ பணியாலும்‌ நாலாஞ்சேரியாரு 
மதுராந்தகச்சேரியில்‌ அரணைபுறத்து மஹாதேவபட்டர்‌ பணியாரம்‌ 
ஐஞ்சாஞ்சேரியா ந ஜரநாதச்சேரியில்‌ நாலூர்‌ சந்தீமெனலி பட்டர்‌ 
பணியா 


லும்‌ ஆறாஞ்சேரியாந பவித்ர ம[ரணி]க்கச்‌ சேரி பலியத்து ஸோமதேவ 
பட்டர்‌ பணியாலும்‌ பணிப்‌ பணியால்‌ இறையிலிக்‌ கைத்தீட்டு எழுதிழேந்‌ 
இவ்வூர்‌ மத்யஸ்தன்‌ இரும்புதலுடையான்‌ சொக்கன்‌ உய்யக்கொண் 
டானாந மஹாஜநப்பிரியன்‌ எழுத்து நெல்லூர்‌ பெருமாள்‌ பட்டஸ்ரப 
கிராஞ்சி கம்ம , . 





1. 


்‌: 


உடையார்‌ எனப்‌ படிக்கவும்‌. 


குறியீட்டில்‌ உள்ளது. 


22 


க.நா, அ. 


மாவட்டம்‌ £ 
வட்டம்‌ ; 


ளர்‌ : 


[ப] 


மொழி: 


அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ ச 


குறிப்புரை : 


ஒயருறாகாரு ; 


கல்வெட்டு : 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 56/ 1966 


வன்ற்கள்‌ ஆட்சி ஆண்டு : 98 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி. 1906 
உடையார்கோயில்‌ இத்தியக்‌ கல்வெட்டு [ச வர்க்‌ 
மிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ 
றப்‌ முன்‌ பதிப்பு: ட 
தமிழ்‌ 
வக லு ஊர்க்‌ கல்வெட்டு 1 15 
முதலாம்‌ மாறவர்மன்‌ எண்‌ ] 


குலசேகரன்‌ 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - அர்த்தமண்டப தென்மேற்குச்‌ சுவர்‌, 
வேதிகை, அதிஷ்டான கண்டப்பகுகது. 


நித்தவினோத வளதாட்டுக்‌ காந்தாரதாட்டு இராசமகேந்திரமான இயாக 
சமுத்திரக்‌ சதுர்வேதிமங்கலத்து இராமகாரியஞ்‌ செய்கிற கூட்டப்பெரு 
மக்கள்‌, அவ்வூரின்‌ சிற்றூரான (பிடாகை) நெற்குன்றத்தைச்‌ சேர்ந்த நிலத்தைத்‌ 
திருக்கிளாவுடையார்‌ கோயிலுக்கு இறையிலியாக வழங்கிய செய்தியைக்‌ 
குறிப்பிடுகிறது. 


160005 ௨ ஜூ ௦4 1கரம்‌ எரி 180 ஊழறற(1௦0 (பாரவி ஷ்ரீ நூ 106 
111822 கரொர்றர்னாசர1௦ 0௦0. (ரேகாரககாற் வரு ௦ஷ[ண்க 18பர்‌கறற௦ரய00 810121) 
௦1 வகரண்ட ரே௨ கிர்கே 798285கறமர்க 081077601 பூவு 281க ௦4 8கறர்காக 
கம & பமந ௦7 நர்லாம்ற௦ம்க்‌ /விகறக0ம, 1௦ 106 ரர] ௦ 
101/1 தாமக்கர்லா. 


1. ஸ்வஸ்இ ஸ்ரீ மகீத்திக்கு மே 


2. ல்‌ 


எம்மண்டலமுங்‌ கொண் 


9. டருளிய பூரீ குலசேகர தேவ 


56 


உவ இ ஜு ஷூ 


10. 
11. 
12. 
12. 
14, 
1௫. 
16. 
11. 
18. 
19, 
20. 
21. 
22. 
22. 
24. 
25, 
26. 


ற்கு யாண்டு கய முப்பத்தெட்‌ 

டாவது மிதுந நாயற்று பூர்வ பக்ஷ 

த்து நவமியுஞ்‌ ....... 

[யும்‌ பெற்றற சோதி நாள்‌ நித்தவினோத வள 
நாட்டுக்‌ காந்தார நாட்டு இராசமகேந்தி[ரம] 
ஈன தியாகசமுத்திரச்‌ சதுர்வேதிமங்கலத்து 

மிதுன நாயற்று முதல்‌ க்ராமகாரியஞ்‌ செய்கி| ந] 
கூட்டப்பெருமக்கள்‌ எழுத்து இநத்நாட்‌ 

டு[வீ[ரசோழ வளநாட்டு உடையார்‌ திருக்கிளா 
உடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்‌ கண்டு 
உடையார்‌ திருக்கிளாஉடைய நாயனார்க்கு அமுது 
படிக்கு ஊர்க்கீழ்‌ இறையிலியாக விட்ட 

நம்மூர்ப்‌ பிடாகை நெற்குன்றத்து ஸ்ரீதர வதிக்[கு] 
க்‌ கிழக்கு விஸ்வேச்வரவதிக்கு வடக்கு ] 3 5. 

ஈக துண்டத்துக்‌ கிழக்கடைய நிலம்‌ 2 மா இந்நில 
[ன்‌][இரண்டு மாவும்‌ ஊர்க்கீழ்‌ இறையிலியாகச்‌ ௪ 
[ந்த்ரர]தித்தவரையும்‌ செல்ல ஊர்க்கீழ்‌ இறையிலி 
யாக அனுபவித்துக்‌ கொள்ள சொன்னோம்‌ இந்தில 
ம்‌ இரண்டு மாவுக்கும்‌ திருவாசல்‌ மரியாதி . . . . 
கொள்ளக்‌ கடவதல்லவாகவும்‌ இப்படி இறையிலி 
யாக அனுபவித்துக்‌ கொள்ளச்‌ சொன்னோம்‌ இப்ப 
டிக்கு பணியால்‌ ஊர்க்கணக்கு கூடலூருடையான்‌ இடர்கெடுத்தான்‌ 


பட்டப்பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு 


57 


27. இறையிலி ... 

28. வங்க யது அஸ ,.. 
29. நீ்தகோளரி .. . 
90. ட்டன்‌ எழுத்‌ 

31. இப்படிக்கு . . . 

92. முறிச்‌ செட்டுதி .. . 
94. ருவெண்காடு , . 
94. ,... குறி திரு 
95. [வர]ங்க நாராய 
96. ண பட்டன்‌ எழு 
31. த்து இப்படிக்கு 

98, முறிச்செட்டு ரவி 


89. தெ... . .த்த பெருமாள்‌ எழுத்து இப்படிக்கு சொக்க . . . திருவெண்‌ 
காடுபட்ட முறிசெட்டூர்‌ வி 


40. ௬....கா. . யிபட்டன்‌ எழுத்து இப்படிக்கு காட்டுகுறி நாராயண 
பட்டன்‌ எழுத்து 


41. இப்படிக்கு குணவீர திருவரங்க நாராயண பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இராயூர்‌ நாராய 

43. ணபட்டன்‌ எழுத்து இப்படிக்கு குலோத்துங்க குறிஅளைந்தகோளரி 
பட்டன்‌ எழுத்து இப்ப 

43. டிக்கு இவை . . . நாரசிங்க பட்டன்‌ எழுத்து 

44, வங்கியி . 


45. மாதவப 


46, ட்டன்‌ எழுத்து 


38 


த. நர, அ. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 57/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 6 
வட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி, பி. 14-ஆம்‌ 
ட ்‌ ட்‌ நூற்றாண்டு 

ஊர்‌ : உடையார்கோயில்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ ஞு 
எழுத்து : தமிழ்‌ 

முன்பதிப்பு ; அம 
அரசு ; பாண்டியர்‌ 
மன்னன்‌ : பராக்கிரமபாண்டியன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 16 

எண்‌ 1 

2 

இடம்‌ : அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டீத்‌ தென்சுவர்‌. 


அரசர்‌ பராக்கிரம பாண்டியரின்‌ பெயரில்‌ இராசாக்கள்‌ நாயன்‌ மழவராயர்‌ 
நிறுவிய சந்தி, இருநாள்‌ ஆகிய இறப்பு வழிபாடுகளுக்காகப்‌ புத்தூரான 
சாலையமங்கலப்பற்றிலிருந்து வசூலிக்கப்படும்‌ அனைத்து வரிகளையும்‌, 
நாட்டாரின்‌ ஒப்புதலோடு கோயில்‌ தானத்தாரிடம்‌ வழங்கவும்‌, ஆயிரம்‌ கலம்‌ 
நெல்‌ வழங்கவும்‌ ஏற்பாடு செய்ததைக்‌ குறிக்கிறது. கல்வெட்டின்‌ இறுதிப்‌ 


பகுதி இல்லை. 


குறிப்புரை : 


$மாறாகர உ: 200705 (6 8002(10௩ ௦7 1000 8/8 ௦1 2007 ஊம்‌ 100000 ௦7 
சொழ்க்ட 1௦௦8] 48௩௦5 88000. (0௦ ஈப்‌11[கத௨, $விதுவா௩ வாதக்‌, 802 196 8050121 
$01141065 நகஸீ$ ஏிதரவிரகறக நிகரேது கர்‌!” 1 109 நவா ௦1 116 பப 
ற511பந்கம்‌ நர உவ] 18ஷுக௩ நகிவணகாஷாகா. எர்ட்‌. 106 0010000106 07 


ஏகக்‌. 


கல்வெட்டு : 
8. டான நித்தவினோத வ 
4, எள நாட்டில்‌ வீரசோழ [நா] 


0 


10. 
11. 
12. 
13. 
14, 
15. 
16. 
11 
18, 
19, 
20. 
௮1. 
22. 
22. 
24. 
25. 


26, 


ட்டுத்‌ தென்காலில்‌ ஸ்ரீ பூ 

தியாநு ராஜநாராயணச்‌ சருப்‌ே 

பதிமங்கலத்து உடையார்‌ திருக்கி 

[ளா]வுடைய நாயனார்‌ கோ 

வில்‌ தானத்தார்க்குப்‌ புத்தூர்‌ ா]ன ச[£] 
லையமங்கலப்பற்றில்‌ தங்கள்‌ நாய 

னார்‌ பூசை மிகுதியாய்‌ ஸனாட்டுட(ன்‌ ] கூடி 
இறுத்துப்‌ போதும்‌ நெல்லு ஆயி[ர] 

ம்‌ கலமும்‌ உள்ளூரில்‌ ஆய வற்க்கம்‌ த 
ரத. சரக்கு இராசாக்கனா[யன்‌ ம] 
மழவராயர்‌ நம்‌ பேரால்‌ கட்டின பராக்கிறம|பாண்‌]| 
டியன்‌ சந்திக்கும்‌ திருநாளுக்கும்‌ அமுதுபடி சாத்‌ 
[து]ப்படி உள்ப்பட்ட பல வெஞ்‌[ச]னத்துக்கும்‌ ஆறா 
[வ]து மாசி மாதம்‌ முதல்‌ முதலட|ங்‌1க இறையிலியாக 
[த]ந்தது இத்தால்‌ வரு நெ[ற்‌]க்கடைமை 
[பநசுகடமை மாவடை புன்பயிர்‌ ஆயவ 

[ற]கம்‌ [நயினார்‌ பேரில்‌ பூசை]. ... 

௪ பிள்ளையார்நோன்பித்தேவை ஆண்டெழுத்து 
தேவை சன்துவிக்கிறப்பேறு வாசல்விநியே 

ரகம்‌ ஓலைஎழுத்துவிநியோகம்‌ பஞ்சுபீலி ஆ 
ள்தேவை தச்சுத்தேவை மதிட்த்தேவை ஆ 


னைச்சாலை பன்தித்தேவை தறிஇறை செக்கு 


60 


27. தட்டொ[ளி*] தட்டாரப்பாட்ட மா 
28, வரி இருவரி இடைவரி ஆள்‌ 

29. வரி மனைவரி சாரடை குள 

90. வடை ஓஒழுக்குநீர்ப்பாட்ட 

91. ம்‌ பொன்‌[பாட்டம்‌] உட்பட்‌ 

92. ட அனைத்து வரியும்‌ 

99. லா கணக்கிலும்‌ இழிக்கச்‌ செ 

94, £ல்லி முதலிட்ட நாட்டு இறையிலி 
95. யாகத்‌ தந்தோம்‌ இவ்வூர்‌ கா 

86. ரூம்‌ மறுவும்‌ இருபூவும்‌ கடைபூ 
37.  வூம்‌ கரும்பு செங்கழுநீரும்‌ கமுகு 
88. கொழுந்து தெங்கு அனைத்து 

39. மஞ்சள்‌ பருத்தி ஆமணக்கு[ட்‌1]பட்ட 
40. ந தாந்வேண்டிந பயிர்ச்‌ செய்து 
41, இன்னம்‌ இப்படிக்குச்‌ சந்திராதித்த 
42, வற்‌ செல்லக்‌ கல்லிலும்‌ செம்‌ 


49. பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க (இவை[கூ கூருடை ... .. 


61 


த. நர, அ, 


மாவட்டம்‌ £ 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ 1 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒரவர : 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 58 / 1986 

தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு: 16 

பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1086 

உடையார்கோயில்‌ இந்தியக்‌ கல்வெட்டு காரா 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு: தெ.இ.க. தொகுதி; 7 
எண்‌ : 1092 

பவது ஊழ்கம்‌ அல்வெட்தி 1 ட 

முதற்குலோத்துங்கன்‌ எண்‌ ] 


அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌, மற்றும்‌ 


௮திட்டானப்‌ பகுதிகள்‌. 


நித்தவிநோத வளநாட்டு வீரசோழ வளநாட்டுப்‌ பிரமதேயம்‌ ஸ்ரீ பூதிச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து மகாசபையார்‌ தஇிருக்ளொவுடையார்‌ கோயிலிலிருந்து 
செம்மைப்‌ பொன்‌ நாற்பத்து முக்கமஞ்சே எட்டு மஞ்சாக்குச்‌ சமமான ஏழு 
மாற்றுப்‌ பொன்‌ அறுபத்திருகழஞ்சு, மற்றும்‌ காசு முப்பதைக்‌ கடனாகப்‌ 
பெற்றிருந்தனர்‌. அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ கொடுத்த நிலங்கள்‌ துண்டு 
களாகவும்‌, இறுதிநீர்‌ பாயும்‌ நிலங்களாகவும்‌ இருந்ததனால்‌ அவற்றுக்குச்‌ 
சீராக நீர்‌ பாய்தல்‌ இன்றி, விளைச்சலும்‌ இல்லாமையால்‌, அவற்றைத்‌ 
இரும்பப்‌ பெற்றுக்‌ கொண்டு வேறு நிலம்‌ விட்டனர்‌. அவ்வாறு கொடுத்த 
பத்தொன்பது மாக்காணி அரைக்காணிக்‌ 8ழ்‌ இரண்டு மாக்காணி அளவுடைய 
நல்ல நிலங்களை (மடக்கு, பரப்பு) இறையிலி செய்து கொடுத்ததையும்‌, 
அதற்கான கூட்டம்‌ அவ்வூரில்‌ உள்ள குலோத்துங்கசோழ விண்ணகராழ்வார்‌ 
கோயிலில்‌ நடைபெற்றகையும்‌ சுல்வெட்டு குறிக்கிறது. 


600105 16 8590100137 7250181100 40 6%210101 (806510 8 சோர்£ம்பி நாம்‌ ஈர்ர்ர்‌ 
210 ஹீூரு 1ரு. 0001 2126 08 முகாரி மெ1்ரஷ்கு1௦ 1841 ரர்‌ 1ஹர்‌ 0010818112 
$/காக] 16068 1௦ 16 160015 ௦ரீ 7ம்ம்ய/ 0] ஹுூமர்ஹ்ரகு. 11015 88ம்‌ 14176 
181089 02 ஐ்௦1 0 106 006 ௦17 81௦8 ௦%ர2ர்ர50்‌ 59 106 88௫ 4௦0 116 
1015 10 *னாற8 07 20184, 1148 60081100 6619726ற0. 1910 நரம ஏதிமக5 67 
8014, 861000 81ம்‌ 68 ருகாரடறற௦ந 2180 001634, 


62 


கல்வெட்டு : 


1. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்‌ சூழ்ந்த புணரி அகழ்‌ சூழ்ந்த புவியில்‌ பொன்னேமி 
யளவும்‌ தன்னேமி நடப்ப விளங்கு [ம] மகளை இளங்கோப்பருவத்து] 
சக்கரக்‌ கோட்டத்து விக்கிரமத்‌ . .... . மதுவரை யீட்டம்‌ வையிரா 
கரத்து வாரி அயிர்முனை . . . [வரர] 


ளஞுறை கழித்து தேரள்வலி காட்டி போர்ப்பரி நடாத்திக்‌ கீர்த்தியை : 
நிறுவி வடதிசை வாகை சூடித்‌ தெந்திசை தேமரு கமலப்‌[ பூமகள்‌] 
பொதுமையும்‌ பொன்னியாடை ........ தவித்து .. . . திரும? 
மகுடம்‌ உரிமையில்‌ சூடி தன்னடி இரண்டும்‌ [தடமுடியாகத்‌] 
தொன்னில 


வேன்தர்‌ சூட முன்னை மனு வாறு பெருகக்‌ கலியாறு வறப்பச்‌ 
செங்கோல்‌ திசைதொறுஞ்‌ செல்ல வெண்குடை இருநில விளாகம்‌ 
[எிங்கணு தந்து [திருநிழல்‌ வெ1ண்ணிலாத்திகழ ஒரு ததி மேருவில்‌ புலி 
[விளையாட நீவாந்தரத்து பூபாலர்‌ நிறை விடுதந்த கலஷ்‌ 
சொரி களிறு முறைநிற்ப விலங்கிய தென்னவன்‌ கரு[ந்தலை பருந்த] 
லைத்திட த 


ன்‌ பொன்னகர்ப்‌ புறத்திடைக்‌ கிடப்ப இன்தாள்‌ பிறக்குலப்பிறை 
போல்‌ நிலப்பிழையெந்நுஞ்‌ சொல்லெதிர்‌ கோடிற்றல்லது தத்‌[ கை] 
வில்லெதிர்‌ கோடா விக்க[ல]ன்‌ சிங்கண[ன]*ங்கிலி துடங்கி மண்‌ 
நடுவெந்‌ துங்கபத்திரையளவு . . வெங்கணும்‌ பட்ட வெங்களி[றும்‌ விட்ட] 
தன்‌ மாநமும்‌ கூறிந [வீரமுங்‌ கிடப்ப ஏ]றிந டீலைகளு 


முதுகு நெளிப்ப இழிந்த நதிகளுஞ்‌ சுழன்றுடைந்தோட விழுத்த 
கடல்கள்‌ தலைவிரித்தலமரக்‌ குடதிசை தந்நா[டு]கந்து தாறு தாதைவயும்‌ 
பந்தானிட்டப்‌ பலபல முதுகு[ம்‌]* பயத்தெதிர்‌ மாறிய ஜயப்‌[ப்‌ பெருந்தி] 
ருவும்‌ பழியுகந்து குடுத்த புகழிதள்‌ செல்வி[யு);ம்‌ வாளாவொண்கஸ்‌ 
மடந்தைய ரீட்டமும்‌ மீளாது குடுத்த வெங்கரி நிரை]யும்‌ கங்கம 


ண்டலமும்‌ சிங்கள வே][ந்து]ம்‌ பாணி பிரண்டும்‌ ஒரு விசைக்‌ கைக்கொண் 
டீண்டிய புகழொடு பாண்டி மண்டலங்‌ கொள்ள திருவுளந்தருவளி 
வெள்ளவரு பரித்தலங்க[லு]ம்‌ பொருகரி தரங்கமும்‌ தந்திர வாரியு 
முடைத்தாய்‌ வந்து வடகடல்‌ தெதந்கடல்‌ [பாய்‌]வது போலத்‌ ந்‌ 


பெருஞ்சேனையை யேவிப்‌ பஞ்சவ ரை[வரும்‌ பொருத] போர்க்கள[த்‌] 


4, 5, 6 - ஆம்‌ வரிகள்‌ படிக்க முடியாத அளவு தேய்ந்துள்ளதால்‌, தென்னிந்தியக்‌ 


கல்வெட்டுத்‌ தொகுதியிலுள்ள பாடம்‌ அப்படியே எடுத்துக்‌ கொரள்ளப்பட்டி ருக்கிறது. 


63 


21தி 


றிட 


12. 


19. 


தஞ்சிலெரு நெளித்தோடி யரணெநப்‌ புக்க காடறத்‌ துடைத்து நாடடிப்‌ 
படுத்து மற்றவர்‌ தம்மை வநசரர்‌ திரியும்‌ பொச்சை வெஞ்சுரமேற்றி 
கொற்ற[விஜயஸ்தம்பம்‌] திசைதொறும்‌ நிறுத்தி முத்தின்‌ சிலாகமும்‌ 
[முத்தமிழ்ப்‌] பொதிமிலும்‌ மத்தவெங்கரிபடு வைய்யச்‌ . ... . சங்க 
ம்‌ ௮௮௫ கொண்டருளி [தெந்நாட்டெல்‌ி]லை காட்டிய கடல்‌[ம] 

லை நாட்டுள்ள சாவேறெல்லாந்‌ தநிவிசும்பேற மாவேறிய தந்‌ வரு 
பரித்‌ தலைவரைக்‌ குறுகலர்‌ குலையக்‌ கோட்டாறுள்பட நெறிதொறு 
நிலைகளிட்டருளி பொங்‌[கொளி யாரமும்‌] திருப்புயத்‌ தலங்கமும்‌ போல்‌ 
வீரமுந்‌ தியாகமுங்‌ . . . . கடாரமிசை மேதலர்‌ வணங்க வீரஸிம்ஷாஸ 
ந[த்துடிவநமுழு|நதுடையாளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோவிராசகேசரி 
பன்மராந தீரியூ$வ) 


நச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகோ[;லோ]த்துங்க தேவர்க்கு யாண்டு ௨௬ ஆவது 
நித்தவிநோத வளநாட்டு வீரசோழ வளநாட்டு ப்ரஹ்மதேயம்‌ சீபூதி 
சருப்பேதிமங்கலத்து பெருங்குறி மஹாஸபையோம்‌ மீநநாயற்று [அபர 
பக்ஷத்து] வியாழக்‌ கிழமையும்‌ நவமியும்‌ பெற்ற உத்திராட [நாள்‌] 
. . . இவ்வூர்‌ நடுவில்‌ திருமுற்றத்து [குலோத்துங்க சொழ][விண்‌[ண ] 


கராழ்வார்‌ கோவிலில்‌ கூட்டங்‌ குறைவறக்‌ கூடி[இருந்து] திருக்கிளா 
உடைய மஹாதேவர்‌ ஆதிசண்டேஸ்வரர்க்கு இறையிலியாக இசைந்து 
பிரமாணஞ்‌ செய்‌]*து கு[டுத்த பரி]சாவது இத்தேவர்க்கு இறையிலி 
செய்து குடுத்த நிலங்களிலே தடிகளாயும்‌ கடை நிலங்களாய்‌ நீ ' 


ர்‌ பாயாதேய்‌ போகம்‌ வாராதேதய்‌ ஒழிந்தமையில்‌ இந்நிலங்களை 
நாங்களே யிறையேறட்டுக்‌ கொண்டு நிலங்களுக்குத்‌ தலைமாறு நல்ல 
நிலத்தேய்‌ இந்நிலத்தால்‌ வந்த [மடக்கு மடக்கு நீலம்‌ மடக்கு முந்(ற்‌) 
றிடத்தில்‌ திரள்‌1விடக்கடவோமாக முந்பு நாங்கள்‌ இதேவர்‌ ஸ்ரீபண்டா 
ரத்தே கொண்ட எழுமாறி பொத்‌ அறுபத்திருக்‌ 


ழஞ்சு பொந்நால்‌ செம்மைபொந்‌ நாற்பத்து முக்கழஞ்சே எட்டு 
மஞ்சாடியும்‌ அரிசி பதிந்கலத்திநால்‌ காசு ஒன்றும்‌ கொண்ட காசு 
முப்பதும்‌ [கொா]ண்டு திரளவிட்ட நிலமாவது வீரநாராயணவதிக்கு. 
மேற்கு உய்யக்கொண்டாந்‌ வாய்க்காலுக்கு வடக்கு நாலாஞ்‌ சதிரத்து 
நிலம்‌ |இர]ண்டு மாக்காணி அரைக்காணியும்‌ இங்கே அஞ்‌ 

சாங்‌ கண்ணாற்றும்‌ ஆறாங்‌ கண்ணாற்றும்‌ நிலம்‌ மூந்று மா அரைக்‌ 


காணிக்‌ கீழாறு மாக்காணியும்‌ கவுசலை வதிக்கு மேற்கு உய்யக்‌ 
கொண்டாந்‌ வாய்க்காலுக்கு வடக்கு ஆறாங்‌ கண்ணாற்று முதல்‌ 


64 


14. 


15, 


16. 


17. 


18. 


1ல்‌ 


திசரத்து நிலம்‌ ஒருமா முக்காணி முந்திரிகைக்‌ கீழ்‌ மூந்றுமாவும்‌ 
இங்கே ஆறாங்கண்ணாற்று இரண்டாஞ்சதிரத்து நிலமாறுமாவும்‌ 
திருவரங்கவதிக்கு மேற்க்கு உய 


யக்‌ கொண்டான்‌ வாய்க்காலுக்கு வடக்கு மூன்றாங்‌ கண்ணாற்று 
நாலாஞ்சதிரத்து னிலம்‌ இரண்டுமா முக்காணி கீழரையும்‌ இங்கே 
அஞ்சாங்‌ கண்ணாற்று நாலாஞ்சதிரத்து நிலம்‌ [அரை]மாக்காணிக்‌ 
கீழ்‌ இருமாவரையுமாக நிலம்‌ * முக்காலே நாலு மாக்காணி அரைக்‌ 
காணி கீழ்‌ இரண்டுமா முக்காணியிதால்‌ பரப்பு நிலம்‌ பத்‌ 


தான்பது மாக்காணி அரைக்காணிக்‌ கீழ்‌ இரண்டு மாக்காணியும்‌ 
இறையிலியாக விட்டுக்‌ குடுத்து கொண்ட செம்மை பொன்‌ நாற்பத்து 
முக்கழஞ்சே எழுமஞ்சாடியும்‌ அரிசிய[ல்‌] காசு ஒன்பதும்‌ காசு முப்பதும்‌ 
கொண்டு . . . . ணி திரிவு இறையிலியாக சந்திராதித்தவற்‌ சாசுவதிய 
மாகச்‌ செய்து 


குடுத்தோம்‌ திருக்கிளாஉடைய மஹாதேவர்‌ ஆதிசண்டேஸ்வரர்க்கு 
பெருங்குறி மஹரஸயையோம்‌ இப்பரிசன்றி இந்நிலங்கள்‌ சுட்டி பெருவரி 
சில்வரி வெள்ளான்‌ வெட்டி அன்தராயம்‌ உள்‌[ளிட்‌]ட திருவாசவில்‌ 
போந்த குடிமை எப்பேற்பட்டனவும்‌ [கா]ட்டுவாரும்‌ காட்டுவிப்பாரும்‌ 
திருவாணை புவநிமுழுது 

டையாராணையென்று ஸபாரவ்யவஸ்தை பண்ணி பணித்தார்‌ கவிணிய 
நாராயணந்‌ பிச்சதேவந்‌ பணியாலும்‌ ஆரிதன்‌ சாத்தன்வடுகன்‌ பணி 
பணியாலும்‌ புளியத்து சிங்கப்பிராந்பட்டன்‌ பணியாலும்‌ [திருக்கடவூர்‌] 
[தீரு]ச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டந்‌ பணியாலும்‌ விது 


வூர்க்‌ குமாரக்கிரமவித்தந்‌ பணியாலும்‌ காஸ்யபந்‌ பூமி உம[ா*]|ஸவ 


தந்‌ பணியாலும்‌ கொம்மாரை பட்டந்‌ .... பணியாலும்‌ கவிலஎிய 
நக்கந்‌ தேவந்‌ பணியாலும்‌ கா. . . நக்கந்‌ பசுபதி பட்டந்‌ பணியா 


லும்‌ பெரும்பா[ண்‌ [டூர்‌ குமாரயக்கிரமவித்தன்‌ பணிய[*]லும்‌ 
கவிணியந்சூரன்‌ ஒலோகந்்‌ 


பணியாலும்‌ வலவூர்‌ மாப்பானி நாராயண நக்கன்‌ பணியாலும்‌ வலவூர்‌ 
மாப்பானி கேசுவநூர[ன்‌ பணி]யாலும்‌ கவிணிய நக்கன்‌ திருவேங்கட 
கூத்தன்‌ பணியாலும்‌ சாலாமத்தியந்‌ திருவரங்கநா[ரா*]யணதந்‌ பணி 
யாலும்‌ ஆரிதந்‌ முப்புளி நாராயணந்‌ பணி[யா]லும்‌ கொம்மாரை 
தத்தியக்கிரமவித்தந்‌ பணியா[ா*]லும்‌ காஸ்யபந்‌ே 


65 


20, 


21. 


23. 


தவந்‌ மாதவன்‌ பணியாலும்‌ கவிணியந்‌ . ... . ரந்‌ புருஷோத்தமந்‌ 
பணியாலும்‌ நாலூர்‌ நாராயணந்‌ சங்கரமூர்த்தி பணியாலும்‌ [பணி] 
கேட்டு எழுதிநேந்‌ இவ்வூர்‌ மத்யஸ்தந்‌ பூதி உடையாந்‌ நாராயணந் 
செங்கமல[தாஸன்‌] இவை எந்நெழுத்து இப்படி அறிவேந்‌ கவிணிய 
நக்கந்‌ தேவநே[ந்‌] 


கவிணியந்‌ நாராயணந்‌ பிச்சதேவந்‌ ஸயிஞ்ஞை . . கவிணியந்‌ நக்கன்‌ 
வேங்கடத்தான்‌ ஸ[யி[ஞ்ஜஞை இப்படி அறிவேன்‌ ஆரிதன்‌ சாத்தந்நக்க 
நேன்‌ கவிணியன்‌ எந்த்ரந்‌ வெண்காடந்‌ ஸயிஞ்ஞஜஞை கொம்மாரை அங்க 
பெருமாந்‌ க்கிரமவித்தன்‌ ஸயிஞ்ஜஞை இப்படிக்கு காஸ்யப நக்கந்‌ 
பசுவதி பட்டந்‌ எ[ழு*]த்து இ[ப்படி] 


அறிவேன்‌ சாலாபத்தியந்‌ திருவரங்கந்‌ ஸ்ரீக்ருஷ்ண பட்டநேன்‌ இப்படி 
அறிவேன்‌ மாநன்‌(]த விக்கெலவாந்‌ தரமோதிரநேன்‌ இப்படி 
அறிவேந்‌ பார்கவந்‌ ஆராஅமிது நாராய[ண]நேன்‌ விதுவூர்‌ குமாரயக்‌ 
கிரமவித்தந்‌ ஸயிஞ்ஞை கவிணியந்‌ தாமோதிர பட்டந்‌ ஸயிஞ்ஞை 
காஸ்யபந்‌ மகேந்திர . . . 


. நீதிரந்‌ ஸயிஞ்ஞை ஆரிதன்‌ முப்புளி நாரா[யண]ந்‌ ஸயிஞ்ஞஜஞை 
இப்படி அறிவேந்‌ காஸ்யபந்‌ காவி. . சாத்தனேன்‌ நாலூர்‌ நாரா 
யணந்‌ சங்கரமூர்த்தி ஸயிஞ்ஞை அசுகூர்‌ திருவேங்கட பட்டன்‌ 
ஸமிஞ்ஞை பாரதாயந்‌ நக்கத்‌ ஸ்ரீக்ரு[ஷி1ணதந்‌ ஸமிஞ்‌[ஞை*] 


66 


த. நா. அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 59/1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ன 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : உடையார்‌ கோயில்‌ ்‌ 
இத்தியக்‌ கல்வெட்டு (| 
மொழி: சமஸ்கிருதம்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : கிரந்தம்‌ முன்‌ பதிப்பு : ல்‌ 
அரசு : ல ஊர்க்‌ கல்வெட்டு [்‌ ்‌ 
மன்னன்‌ : னி எண்‌ ர்‌ 
இடம்‌ : அருள்மிகு கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்சுவர்‌. 


- குறிப்புரை: இறைவனின்‌ புகழ்பாடும்‌ சுலோகம்‌. களா மரத்தைக்‌ குறிக்கும்‌ “*கரவந்த'” 
என்ற சொல்‌ காணப்படுகிறது. 


இயற : $8ர81ள7% 12750 1 றா19௦ 01 116 0900ம்‌ $காகுகரார்ப்ண காக, 
கல்வெட்டு 

ஏதத்‌ விஸ்வ . . 

ஸ்திதிஸம்‌ பிரதி கரரண ... . 

சரன:நம்‌ பூவதேவ௦ 


பூ கரவந்த . . . 


67 


த நர, ௮, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 60 / 1956 


மாவட்டம்‌ ;: 


வட்டம்‌ ; 
ஊர்‌ 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ | 


இடம்‌ : 


த்ஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு 8 

பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: கி.பி, 1126 

கரவகழ்ங்க வதம்‌ இத்தியக்‌ கல்வெட்டு 1. 00/10 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு: தெ.இ.க. தொகுதி; 7 
எண்‌ : 1038 

தய உரர்க்‌ கல்வெட்டு ] 1 

விக்கிரமசோழன்‌ எண்‌ [ 


கரவந்தீஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்சுவர்‌, 


குறிப்புரை : முற்றுப்பெறாத கல்வெட்டு, இக்கோயிலில்‌ பூசைப்‌ பணி புரியும்‌ வப்‌ 


பிராமணர்கள்‌ பலரின்‌ பெயர்கள்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன. 


ஒபரரரவார : 10௦071ற0160(6, 7₹6001ம்‌ 5(8ா(5 எர்ட்‌ நகராக ௦8 11டி 8பஹ்ரக்ராகற 86 01 11௦ 
$016 7 மாயி் பிக ப்ரா. 
கல்வெட்டு : 
ம்‌, 


லகு ௭௩. 


உடம்‌ பம ட டம்‌ ம்‌ பம 
3 ஸூ மட” மே ம்‌ ௨4 


ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாது புணர புவிமாது வளர , . . 

விளங்கு த[த்தி]ரு பதமலர்‌ மந்நவர்‌ சூட , .,. 

ல்‌ மணிமுடி சூடி செங்கோல்‌ செந்று திசை தொறும்‌ 

வளர வெங்கலி நீங்கி யிவ்வ[ய்‌*]யகம்‌ தழைப்ப .. , 

ரிய கடல்மலை நடாத்தி வல[ங்‌*]கொள்ளாழி . , . 

நடப்ப இருசுடரளவும்‌ ஒரு குடை நிழற்ற செம்பொந்‌ வீர 
[ஸிம்ஹூஸனத்து முக்கோல்கிழானடி . , வீற்றிருந்தரு 

லார்‌ டள லல.க அல்ல! இல்லத்‌ ஒலக [ சக்கர வ] 

த்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம சோழ தேவர்க்கு யாண்டு எட்டாவது 
நித்தவிநோத வளநாட்டு வீரசோழ வளநாட்டு ப்ரஹ்ம 

தேயம்‌ சீபூதியாந இராஜநாராயணச்‌ சருப்பேதிமங்கல 

த்து உடையார்‌ திருக்கிளாஉடையார்‌ கோயிலில்‌ சிவப்பி 
ராமண[ன்‌ புல்‌1]லாலி ஸூரிய தேவந்‌ ஸம்பந்தனும்‌ புல்லாலி வி 
ஸ்வேஸ்வர பட்டநும்‌ புல்லாலி தில்லைய நகுலன்‌ திருக்கிளா உ 
டையாதும்‌ புல்லாலி சிவந்‌ பட்டநும்‌ புல்லாலி சம்பந்தந்‌ கி 
ளாங்காடு பட்டநும்‌ புல்லாலி ஆடவல்லாந்‌ திருவையாறு 

உ உட டரகுயித்தாடி . பட்டனும்‌ புல்லாலி ஆஸ்டஉரி நாரா 


68 


த. நர, அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து ; 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒழு கர : 


தொல்லியல்‌ துறை தெரடர்‌ எண்‌ : 61 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 93 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. :211 
திருவைகாவூர்‌ ட்‌ ்‌ படு ன்‌ ர்‌ 
ட்‌ ட னன எனது ்‌  57/1914 
தமிழ்‌ அவல அமை 7] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 
சோழர்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ி ள்‌ 
எண்‌ ] 


வில்வநரத சுவாமி கோயில்‌ முகமண்டப வடபுற முப்பட்டைக்‌ குமுதம்‌, 


விக்கரமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு திருவைகாவூர்‌ உடையார்‌ 
நித்த விதோதீஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கு, கோட்டுருடையான்‌ அரையன்‌ 
இருவலஞ்சூழி உடையான்‌ நகரீஸ்வரமுடையானான விசையசங்கனும்‌, பெற்‌ 
றான்‌ அனபாய அணுக்கனும்‌, சம்பந்தப்‌ பெருமாளான குலோத்துங்க சோழ 
அணுக்களும்‌ எழுதிக்‌ கொடுத்த விலைப்பிரமாண அவணம்‌ இது, தமது 
நிலத்திற்கு, இருபத்து நாலாவது முதல்‌ முப்பத்து மூன்றாவது பசானம்‌ 
வரையிலான கடமை வரிகளையும்‌, குடிமை வரிகளையும்‌ செலுத்த இயலாத 
நிலையில்‌, அரசு அலுவலரான பிள்ளை முனையதரையர்‌ முன்னிஷடையில்‌ 
கணக்‌ூட்டு நிலுவைத்‌ தொகைக்குப்‌ பதிலாக, தம்‌ நிலத்தை கோயிஓ/௪க 
விற்று அதன்‌ முதலான 5000 காசினையும்‌ வழங்கிய செய்தி கூறப்படுகிய து. 
இந்த வகையினளைத்‌ 'தாலிபூட்டுப்‌ பிரமாணம்‌' வனக்‌ கல்வெட்டு குறிப்பிடுகி., ௮. 


106௪ 1 ந ப்ர்க்வித நர ரகஙக தாரகடுகரு ]1பரகிகறுவே!1 மம்‌ (கதாகக 
ுமர்ஹ் தரு விரத அ/ர்தவ்றுகதகற தோ, ரகர கருவ்க$க கோபப்ப கட கடம்‌ 58௨ 
றய 21 விர்க$ 7801௦1ரயரதக 0௦/௨ கபய ௦8 011ம7 0 ]18நர வி-ம்‌! 
19 வீஸமக0018 ஏவிகறுகம்ம ௨ம்‌ 10% நவம்‌ 6௫6 18௩0ம்‌ (00 0௭05 100 160 
ஐ8வகற5$  (மே00 5689018)) சீர (யடி (மராமறு படி ௩1௦ மக பப்பு 
ரம்மி நஷ்ரகாடி, நியகர்‌ நபர ஹ்ககொக்கா, 8. 11%) ௦87101௧1 855696004 
ஹும்‌ நிசம்‌ 116 1ககோறமம்‌, நப ௦ப்மண்கு ௦8 11௨ 106 80 சேரீக016 10. றவுர்மார்‌. 
௦4 3௨ மா6 ஹரி மூரோர்‌100௦ம்‌ 1பம்டர்பேவி/5 815 0௩௨015 1௦ நு 11௦ 


69 


பய6 ஜம்‌ 50 (நீர 5014 16௦ 18௩03 ஈண்‌. (06 10685மர6 மர்‌ ௦ா 016 17611 
ஹும்‌ (1726 ரக ஊம்‌ 1௧௦110௩102 5000 188யட, (௦ 146 4மோற16 ௨ “ரகம்‌ 
நயாம்ம”, வம்‌ றலி்ம்‌ 110 0065, 


கல்வெட்டு : 


ம்‌ 


2. 


ஸ்வஸ்திராீ உடை 
யார்‌ நித்த விநோதீ 
[ஸ்வரமுடையார்‌] . . . 


, பிஷேகமும்‌ விசையாபிஷேகமும்‌ பண்ணியருளிய ஸு த்ரிபுவனவீர 
தேவற்கு யாண்டு முப்பத்து மூன்றாவது மிதுந நாயற்று அபூர்வா 
பக்ஷத்து நவமியுந்‌ திங்கள்கிழமையும்‌ பெற்ற ரேவதி நாள்‌ வடகரை 
விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்ப[ர்‌*] நாட்டு திருவைகாவூர்‌. 
உடையார்‌ நித்தவிநோதீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர 
தேவர்கனள்மிகளுக்கு இராஜேந்திரசோழ வளநாட்டு நென்மலி நாட்டு 
கோட்டுருடையான்‌ அரையன்‌ திருவலஞ்சூழி உடையான்‌ நகரீஸ்வர 
முடையாநான விசையகங்கநேனும்‌ பெற்றான[ான அனபாய அணுக்‌ 
கனும்‌ ... 


. . . கீழ்‌ மாக்காணி , , . கைக்‌ காணிக்கு முப்பத்து மூன்றாவது பசான 
வரை கடமைச்‌ சிகையாலும்‌ குடிமைச்‌ சிகைகளாலும்‌ பிள்ளைமுனைய 
தரையர்‌ கூடத்து இருபத்துநாலாவது முதல்‌ முப்பத்துமூன்‌ றாவது 
பசான வரை கணக்குத்‌ தீ[ர்‌*]ந்து கூடத்திட்ட கடமை பிள்ளை முனைய 
தரையருங்‌ கேட்டு நிச்சயித்து கடமையான காசும்‌ நெல்லும்‌ எங்களால்‌ 
இறுக்க ஒண்ணாமையால்‌ இன்னிலம்‌ தேவர்காணி ஆக ஆதிசண்டேஸ்‌ 
வரதேவர்‌ ஸ்ரீபாதத்து நீர்வாற்த்து நாங்கள்‌ விற்றுக்குடுத்த நிலம்‌ 
கடட ட..௨உரஇன்னில 2 லட 


ர ஐ இக்காசு ஐய்யாயிரமும்‌ குடுத்து இன்னிலமும்‌ இநாயநார்‌ திரு 
நாமத்துக்காணியாக விற்றுக்‌ குடுத்தோம்‌ இம்மூவோம்‌ இன்னிலம்‌ 
ஒன்றே மூன்று மாவின்‌ கீழ்‌ மாக்காணி யரைக்காணியும்‌ இக்கடமைக்கு 
$ேதேவர்‌ திருநாமத்துக்காணியாக ஆதிசண்டேஸ்வர தேவர்‌ திருவருளால்‌ 
ஸ்ரீபாதத்து நீர்வாற்த்து தாலிபூட்டு இக்காசு ஐய்யாயிரமும்‌ ஸ்ரீ 
பண்டாரத்து ஒடுக்கி தாலிபூட்டாக திருநாமத்துக்காணியாக விற்றுக்‌ 
குடுத்தோம்‌ இன்னிலத்தால்‌ வந்த மனையும்‌ மனைப்படப்பையும்‌ மே. 


70 


தோக்கின மரமும்‌ கீழ்‌ நோக்கின கிணறும்‌ பொதுவும்‌ போதாரியும்‌ 
மற்றும்‌ எப்பேற்பட்ட உரிமை 


. .. . ௬டையான்‌ அரையன்‌ திருவலஞ்சூழி உடையான்‌ நகரீஸ்வர 


முடையா[னா]ன விசையகங்கநேனும்‌ பெற்றாந்‌ அனபாய அணுக்க 
னும்‌ சம்பந்தப்பெருமாளான குலோத்துங்கசோழ அணுக்கனும்‌ இம்‌ 
மூவோம்‌ இதுவே தாலிபூட்டு[ப்]மாணமாவதாகவும்‌ இதுவே பொருள்‌ 
மாவறுதிப்‌ பொருச்சிலவோலை ஆவுதாகவும்‌ இதுவல்லது வேறு 
பொருள்மாவறுதிப்‌ பொருள்சிலவோலை காட்டக்‌ கடவதல்லாது 
தாகவும்‌ இப்படி இசைந்து ப்ரமாண இசைவுதீட்டுக்‌ குடுத்தோம்‌ 
இந்தக்‌ கோட்டூருடையான்‌ அரையன்‌ 


. , . செய்ய இப்ரமாண இசைவுதீட்டு எழுதினேன்‌ துறுமூர்‌ ..... 

, உடையான்‌ பஞ்சநெதிவாணன்‌ ஸ்ரீ கயிலாஸமுடையானேன்‌ இவை 
என்‌ எழுத்து இப்படி இன்னிலம்‌ ஒன்றே மூன்று மாவின்‌ கீழ்‌ மாகாணி 
அரைக்‌ காணியும்‌ ஆதிசண்ஸேவரதேவர்‌ திருநாமத்துத்‌ தாலி பூட்டாக 
விற்றுக்‌ குடுத்தமைக்கு இவை . . . ட்டூருடையான்‌ திருவலஞ்சூழி 
உடையான்‌ நகரீஸ்வரமுடையாநான விசையகங்கனே[ன்‌] இவை என்‌ 
[எழு]த்து இப்படிக்கு இவை கோட்டூருடையான்‌ பெற்றாநான [அன 
பா]ய அணுக்கனேன்‌ இவை என்னெழுத்து. 


71 


த. நர, அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ 3 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


இடம்‌ 


குறிப்புரை : 


தெரல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 62/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு: 9௮ 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1211 
திருவைகாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1. 60/1914 

்‌ ர. ர்‌ 
கபிர்‌ ஆண்டு அதநிக்கை ] 
வீழ்‌ முன்‌ பதிப்பு : ன 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ 2 


ள்‌ ்‌ ட்டில்‌ எண்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கள்‌ ] 


வில்வநாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டப வடபுத ஜகதிப்படை. 


இல்வூர்‌ நித்தவினோ தீஸ்வரமுடையார்‌ கோயிலுக்குத்‌ தஇருநாமத்துக்காணி 
யாக நிலவிற்பனை செய்து கொடுத்த செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


அரைசூருடையான்‌ அரையன்‌ பொய்யாத்தமிமூரன்‌ என்ற அனபாய அணுக்‌ 
கர்‌ என்பவரின்‌ மனைவி அந்தப்புலப்‌பெருமாள்‌. இவர்கள்‌ மகள்‌ உய்யவந்தாள்‌. 
இவள்‌, கோட்டுருடையான்‌ அரையன்‌ நகரீஸ்வரமுடையாந்‌ என்ற விசைய 
கங்கன்‌ என்பவனை மணந்த போது ஸ்ரீதனமாச, நிலமும்‌ மனையும்‌ கொடுக்கப்‌ 
பட்டன. இந்நிலத்தையும்‌ மனையையும்‌ அனுபவித்த; வந்த மகள்‌ உய்ய 
வந்தாளும்‌ அவள்‌ கணவனும்‌ 284-ஆவது பசான முதல்‌ 99-ஆவது பசானம்‌ 
வரையிலும்‌ வரியாகச்‌ செலுத்த வேண்டிய காசு, நெல்‌ ஆகியவற்றைச்‌ 
செலுத்தவில்லை. ௮ரசு அலுவலர்‌ பிள்ளை முனையதரையர்‌ கணக்கு பார்த்த 
பின்‌ அது தெரியவந்த நிலையில்‌ இந்த வரி பாக்கியை, மகள்‌ உய்யவந்தாளை 
மணந்த விசையகங்களாலும்‌ தாய்‌, மகள்‌ இருவராலும்‌ செலுத்த முடிய 
வில்லை. ஆதலால்‌ அந்நிலத்தையும்‌ மனையையும்‌ வீற்பதென முடிவு செய்யப்‌ 
பட்டது. 


தாய்‌ அந்தப்புலப்பெடுமாளின்‌ சகோதரர்‌ அரைசூருடையான்‌ பெரிய 
வுடையான்‌ என்ற சேரபாண்டியன்‌ தம்பிரான்‌ அணுக்கன்‌ என்பவனை 
முதுகண்ணாகக்‌ கொண்டு [20810180] கொண்டு விற்றனர்‌. ஸ்ரீதன நிலத்தை 
88, 800 காசுகளுக்கும்‌, மனை நிலத்தை 31,800 காசுகளுக்கும்‌ இக்கோயி 
லுக்குத்‌ இருநாமத்துக்காணியாக விற்பனை செய்தனர்‌, 


ர்‌. 


ஒய்மாரகரு : 


1₹600135 46௦ 8816 08% [ஹூம்‌ 4௦ (6 நறோற16 ௦1 மரமாக பீம்ஹ்கா 10 
கருக்க பரரகறட 1 711௧0௧௦௦1௨ 7 வீககமமு ௦௩ ர்6 ர௦ர்1ரரறு காட ௦ 
1$8ானா்‌, 09 005 ]கர்‌ நந நவ க்றர்தறறய/கறறசாபாமுக1 கரம்‌ நமா பத்ரா 
ரூ நுதாமக "நிராக பவி, நகர்றத. கரகம்மோமம்ஹ்க. நிசா வாயர்கர்றுகர வர்க 
சோஹக மக கறக கற01:%8ர, 07௦116 07 றர்கறறய/கறற சாமா 81, ௧5 410௦1 
ஜகார்கற. 7௦ ]8றம்‌ வறம்‌ ௦196 546 ம58$மாரறத 006 1611 ஈறும்‌ 4248 ரர்‌ 
ம்‌ ரீரக01100, 7788 ஹீ கோயிர்ரே 88 $ர்ம்ற்கறக 1௦ 'ரரூவுகம்க1, ஐ ஷ்‌ 
ஹ்ம்‌ ரகாரர்கதக 4௦ 8 04/பயப்ெர்நுகட கரகந்துகா 1] ததகார்ணாகாகாமக்கடு கா 
வீர "/1௦வஹ்ரதஹகநதறே. 70௦ 18ம்‌ (கம ம16 1௦ (80 றகர கறட 0௦010 0௦௫ 
0௦ ரரம்(ர6ம்‌ நூ ரங்க. 80), *ந்கு 5014 16 18ம்‌ 807 28,800 18508 ௨௭௦ 145 
110086 5116 7௦7 21,600 %$ 818 4௦ (6 *ரோற15 85 71மறகாயகர்‌(ப]0%கரம்‌ வறம்‌ 
961164 106 8௨00௦8, நக கமாக ௦8 தறர்கறறயபிகறறரேயாய 215 ந்மதகாம்‌ 
15 6106ம்‌ 1௩ 116 1ற50ரர்றரர்ற 88 கரகர்மரமும்கறுகற தரஷஷ்காட ரர க((உாப- 
]பா8ு விரத கறகறஷத கிறபப்பகா. ந 18ம்‌ உறும்‌ 10156 5406 866 81102060 
ர்ற “பளக்‌ வரா 7:(4ர1110001௧௧1107”? 


கல்வெட்டு : 


1. 


ஸ்வஸ்திஸ்ரீ த்ரிபூரவனச்‌] சக்ரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமுங்‌ கருவூரும்‌ 
பாண்டியனை முடி[த்தலை]யுங்‌ கொண்டு வீராமிஷேகமும்‌ விசையா 
(அ)பிஷேகமும்‌ பண்ணியருளிந ஸ்ரீத்ரிபுவனவீரதேற்கு யாண்டு முப்பத்து 
மூன்றாவது மிதுன நாயற்று அபர பக்ஷத்து நவமியு[ம்‌ தி]ங்கள்‌ கிழமை 
யும்‌ பெற்ற இரேவதி நாள்‌ வடகரை விக்கிரமசோழ வளநாட்டு 
[அண்‌]டாட்டுக்‌ கூற்றத்து திருவைகாவூர்‌ உடையார்‌ திருவைகாவுடை 
யார்‌ கோயில்‌ ஆதிசண்டேஸ்வர தேவர்கன்மிகளுக்கு இராஜராஜ 
வள நாட்டு அரைசூருடையாநரையன்‌ பொய்யாத்தமுழூரநான அனபாய 
அணுக்கற்குப்‌ புக்க அந்தப்புலப்பெருமாளேனும்‌ என்‌ மகள்‌ கோட்டூ 
ருடையான்‌ அரையன்‌ நகரீஸ்வரமுடையநான வி[சைய/கங்கற்குப்‌ 
[புக்க உய்யவந்தா]ளேனும்‌ எந்நுடன்‌ பி[ந*]ந்த பாண்டிகுலாசனி வள 
நாட்டு ஆ[ற்‌]காட்‌[டுக்‌] கூற்றத்து அரைசூருடையாந்‌[னான] பெரிய 
வுடையாநாந [சேரபாண்டி]யன்‌ தம்பிராநணுக்‌[களனை முது]கண்‌ 
ணா[கக்‌] கொண்டு நிலவிலை ப்ரமாண இசைவுதீட்டு இற்றை 
நாளால்‌ நான்‌ சண்டேஸ்வரப்‌ பெருவிலையாக விற்றுக்குடுத்த நிலமும்‌ 
இறையிலி [நில]மனையுமாவது 
இந்நாயநார்‌ [தேவதாநம்‌] எதிரிலிசோழநல்லூரில்‌ எங்கள்‌ மாதாக்கள்‌ 
வ்‌[வந்தபுலப்பெரு]மாள்‌ பக்கல்‌ ஸ்ரீதன][ம்‌ பெற்றுடையேநாய்‌ 
என்னுதாயனுபவித்து வருகிற பொத்தகப்படி இந்நிலமொன்றே[யரை]க்‌ 
காணி யரைக்காணிக்‌ கீழ்‌ மூன்றுமா வரைக்காணிக்கும்‌ இருபத்து 


73 


நாலாவது பசான முதல்‌ முப்பத்து மூன்றாவது பசான வரை [இந்‌] 
நாயநார்‌ கோயில்‌ பற்றுப்‌ பிடித்த பிள்ளை முனையதரையரிடத்து 
கணக்குப்‌ பா[ர்‌*]த்துக்‌ கடமையில்‌] காசுக்குந்‌ நெல்லுக்கும்‌ மீந்த நிலம்‌ 
ஸ்ரீதனம்‌ பெற்ற கோட்டூருடையா[ந்‌*] நகரீஸ்வரமுடையா நான கங்கரு 
மெங்களாலு மீச்சிகையிறுக்க வொண்ணாமையாலும்‌ விலைஓலை 

. . நீதான. . .. . க்குக்‌ கேட்டுக்‌ கடவதான காசுக்கும்‌ நெல்லுக்கும்‌ 
சன்ன நிச்சயித்த ௧௬ ௨௨௮௯௮௭ இக்காசு இருபத்தெண்ணா 
யிரத்‌ தெண்ணாறுக்கும்‌ இந்நாயனார்‌ தேவ . திரி[புவன] . . . . . 
லெங்கள்‌ காணியான பொத்தகப்‌ படி நிலம்‌ ஒன்றே நாலு மாக்காணி 
அரைக்காணிக்‌ கீழ்‌ மூன்றுமா வரைக்காணி முந்திரிகை [இவ்‌]ூரில்‌ 
தெற்கில்‌ திருவீதியி[ல்‌] 


தென்‌ சிறகில்‌. .. .ண. . .ப்பாடியுடையாநரைய[ந்‌] கங்கை கொண்ட 

ம்‌ சோமே . . , மனைக்குக்‌ கிழக்கும்‌ [மேல்‌]படியார்‌ மனைக்குக்‌ 
இிடக்குல்‌ [மேல்‌]படியார்‌ மனைக்கு மேற்கும்‌ நடுவுபட்ட இறையிலி 
மனை ௨ இம்மனையிரண்டும்‌ ஆக இத்‌ நி(ல்‌)லமும்‌ இம்‌[மனையும்‌] 
இத்நாயநாற்குச்‌ சண்டேஸ்வரப்‌ பெருவிலையாக விற்றுக்‌ குடுத்தோம்‌ 
ஆதிசண்டேஸ்வர தேவர்கன்மிகளுக்கு இச்சேரபாண்டியந்‌ தம்பிரான 
ஹணுக்கரை மு[துகண்ணாகவுடைய அந்தப்புலப்பெருமாளும்‌ உய்ய 
வந்தாளும்‌ இவ்விருவோம்‌ விற்றுக்‌ குடுத்துக்‌ கொள்வதான எம்மிலி 
சைந்த விலைப்‌ பொருளன்றாடு நற்காசு ௨உ௩க௲கள இக்காசு இருபத்‌ 
தேரராயிரத்தறுநூற்றுக்குமே விலையாவதாக விற்றுக்‌ குடுத்தோம்‌ 
இந்தச்‌ சேர[பாண்டியன்‌ தம்பிரானணுக்கரை] முதுகண்ணாகவுடைய 
அந்தப்புலப்பெருமாளும்‌ இந்நிலஞ்‌ சீதநம்‌ பெற்ற உய்யவந்தாளும்‌ 
இவ்விருவோம்‌ இந்நிலத்துக்கும்‌ இவ்விறையிலி மனையிரண்டுக்கும்‌ 
இதுவே விலையாவதராகவு] மிதுவல்லது வேறு பெருள்‌]மாவறுதிப்‌ 
பொருள்‌ சிலவோலை காட்டக்‌ கடவதல்லாதிதாகவும்‌ இப்படி சம்மதித்து 
விலைக்கற விற்றுப்‌ பொ[ருளறக்‌] கொண்டு விற்று விலை 


ப்ரமாண |இசைவுதீ]ட்டுக்‌ குடுத்தோம்‌ இந்நாயநார்‌ கோயில்‌ ஆதிசண்‌ 
டேஸ்வர [தேவர்கன்‌][மிகளுக்கு இவ்விருவோம்‌ இந்நிலத்து மே 
நோக்கின மரமும்‌ கீழ்நோக்கின கிணறும்‌ பொதுவும்‌ போதாரியும்‌ 
பாகாசிரியங்களஞம்‌ உட்பட விற்றுக்‌ ட்தங்களள்‌ ஒருக்காலாவது 
இருக்காலாவது முக்காலாவது விலைக்கற விற்றுப்‌ பொரு[ள]றக்‌ 
கொண்டு விற்று விலைப்ரமாண இசைவுதீட்டுக்‌ குடுத்தோம்‌ இந்தச்‌ 
சேரபாண்டியன்‌ தம்பிரானணுக்கரை முதுகண்ணாகவுடைய அந்தப்புலப்‌ 
பெருமாளும்‌ உய்யவந்தாளும்‌ இவ்விருவோம்‌ இவர்கள்‌ பணிக்க 


74 


இப்ரமாண இசைவுத்தீட்டு எழுதினேன்‌ ஊர்க்கணக்கு நெற்புக்கை 
உடையான்‌ நாற்பத்தெண்ணாயிரப்‌ பிரியன்‌ எழுத்து இப்படி இந்நிலம்‌ 
ஒந்றே யரைக்காணி யரைகாணிக்‌ கீழ்‌ மூன்றுமா வரைக்காணியும்‌ 
இறையிலி நத்தம்‌ மனை இரண்டும்‌ ஆதி சண்டேஸ்வரதேவர்‌ திரு 
நாமத்துக்காணியாவதாக [இந்நாயநாருக்கு] இத்நிலமும்‌ மனையும்‌ 
விற்றுக்‌[குடுதி[தேன்‌ கோட்டூருடையான்‌ நகரீஸ்வரமுடையான்‌ விசைய 
கங்கன்‌ எழுத்து இப்படிக்கு இவை அரசூருடையான்‌ அரையன்‌ 
பெரியவுடையாரான சேரபாண்டியன்‌ தம்பிராநணுக்கன்‌ எழுத்து 


இப்படி அறிவேன்‌ பூண்டி உடையான்‌ சூரியன்‌ கற்பகத்தாழ்வான்‌ 
எழுத்து இந்நாயநார்‌ திருக்கோயில்‌ தானத்த[£*]ரும்‌ கும்பிட்டு எழுந்‌ 
தருளி இருக்கும்‌ நாநாந்தூர்‌ உடையார்‌ புகலி வேந்தரும்‌ அருளிச்‌ 
செய்ய கல்வெட்டி வித்தேன்‌ இக்கோயில்‌ தச்சவாசாரியக்‌ காணி உடைய 
திருவெனப்பேறுடையான்‌ திருவெழுச்சிஅழகியாநாந திருவெனப்‌ 
பேற்றாசாசிரியனேன்‌ இவை என்‌ எழுத்து 


75 


த. நா, அ. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 63/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 99 

வட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1211 

௦ர்‌ : திருவைகாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ு ப்ரம்‌ 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை [்‌ 

எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ஸ்‌ 

வர்கம்‌ கொழா ஊர்க்‌ கல்வெட்டு ( ன்‌ 

மன்னன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ] 

இடம்‌ : வில்வநதாத கவாமி கோயில்‌ - மகாமண்டப வடபுற ஜகதிப்படை (ஊர்க்‌ 


கல்வெட்டு எண்‌ 2-ஐத்‌ தொடர்ந்து பொறிக்கப்பட்டுள்ள து.) 


குறிப்புரை : கல்வெட்டு முற்றுப்பெறவில்லை. அந்தப்புலப்பெருமாளும்‌ உய்யவந்தாளும்‌ 
இரிபுவனமாதேவிச்‌ சதுர்வேதுமங்கலத்து நிலம்‌ ஒன்றினைத்‌ திருவைகா 
வுடையார்‌ கோயிலுக்கு விற்று வழங்குகின்‌ றனர்‌. 


பரவா : 700௦000166 756001085௨ 581௦ ௦6ம்‌ 5மசம்‌1க7 1௦ 41௦ ௦௨ ரர்ரோர்10 063 1௩ 1050110110 
1௦ 2 ரீ (ர ஏரி1826. 116 ுவ்றும்ம்ரத1$ நரிரசம்‌ ராச 115 5காமக, 07 
ாந்ச 18ம்‌ மூறேய்ெ௦ம்‌ ர ரம்ப ந்றதரார்ற4100) 885 நர்மகர்கம்‌ ர செொகர்கவ0 
ரம்ய கருக * மாவம்கர்‌ கர்மா 0100 வற தவரிகரா, கரம்‌ ரரககஷபாமம்‌ (0௪6 நவாம்‌- 
ஹம்‌ ௧01101. 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்திஸரீ திரிபூவநச்சக்கரவத்திகள்‌ மதுரையும்‌ ஈழமுங்‌ கருவூரும்‌ 
பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ கொண்டு வீரா(அ)ரிஷேகமும்‌ விசையா 
(அ)பிஷேகமும்‌ பண்ணியருளிய ஸ்ரீதிரிபுவனவீரதேவற்கு யாண்டு 
முப்பத்து மூன்றாவது மிதுந நாயற்று பூர்வ பக்ஷத்து நவமியுந்‌ திங்கள்‌ 
கிழமையும்‌ [பெற்றற இரேவதி நாள்‌ வடகரை விக்கி[ர]*ம சோழ 
வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து திருவைகா , 


76 


அரையன்‌ பொய்யாத்தமுழூரநான [அ]னபாய்யணுக்கற்கு புக்க 
[அந்தப்புலப்‌[பெருமாளேனும்‌ என்‌ மகள்‌ கோட்டூருடையான்‌ 
அரையன்‌ நகரீஸ்வரமுடையாந்‌ விசையகங்கனுக்குப்‌ புக்க உய்ய 
வந்தாளேனும்‌ இவ்விருவோம்‌ என்னுடன்‌ பிறந்த பாண்டிகுலாசனி 
வளநாட்டு ஆற்காட்டுக்‌ கூற்றத்து அரைசூருடையான்‌ பெரியவுடையா 
நான சேரபாண்டியன்‌ தம்பிரானணுக்கரை முதுகண்ணாக கொண்டு 
நிலவிலை ப்ரமாண இசைவுதீட்டு இற்றை நாளால்‌ நாங்கள்‌ 
சண்டேஸ்வரப்‌ பெருவிலையாக விற்றுக்‌ குடுத்த நிலமாவது இந்நாய 
நார்‌ தேவதாநம்‌ திரிபூவ[ந]*மாதேவிச்‌ ச[து*]ர்வேதிமங்கலத்து எங்கள்‌ 
மாதாக்கள்‌ அந்தப்புலப்பெருமா[ள்‌*[] பக்கல்‌ ஸ்ரீதனம்‌ பெற்று 
[டையேனாய்‌] என்னுதாயனுபவித்து வருகிற பொத்தகப்படி ௫௭ 
இந்நிலம்‌ முக்காணிக்‌ கீழ்‌ இருபத்து நாலு ..... 


ர்‌, 


'ந,நா. அ, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌: 


குறிப்புரை : 


இடிடா கரு : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 64/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : -- 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 3351; கி.பி. 1429 
திருவைகாவூர்‌ ட கட . ம்‌ 
இத்தியக்‌ கல்வெட்டு | 591914 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை]?! 
தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : -- 
விஜய நகரர்‌ வரிக்‌ அல்கின்றி (4 ர 
வீரப்பிரதாபதேவராயர்‌ பது ] 


வில்வநாதசுவாமி கோயில்‌ - மகாமண்டப வடபுறச்சுவர்‌ . 


விக்கரமசோழ வள நாட்டு இன்னம்பர்‌ நாட்டு ஸ்ரீ பராந்தக நாட்டுச்‌ சபை 
யாரும்‌, வலங்கை இடங்கைச்‌ சாதியினரும்‌ கூடி, வமுதலம்பேடு உசாவடியில்‌ 
நாட்டுவரி, இராசகர (அரண்மனை) வரி ஆகியவை குறித்துத்‌ தங்களுக்குள்‌ 
சம்மதித்து எடுத்த முடிவு குறிப்பிடப்படுகிறது, கன்னடியர்‌ (ஹொய்சளர்‌) 
ஆட்சியின்‌ விளைவாக ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக ஏற்பட்ட சர்‌ 
கேட்டினைச்‌ சரிசெய்யுமுகமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகக்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. இராயவிபாடன்‌ என்ற கோலால்‌ அளக்கப்பட்ட ஒரு வேலி 
நிலத்தைத்‌ தேவதான இறையிலியாக வழங்கிப்‌ பெரியநாட்டார்சந்தியில்‌ 
வழிபாடு செய்யப்‌ பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 


112 $ஸ்ற்ஷ்கா ௦1 $ரம்‌ நிகாகார்ககரகம்ப 1 (மடி உட்‌ 097510 ௦1 றற கறற்காரகம்ப 
௦ (1௪ 18ரதரோ 00111100 த60தாஹ1ம்‌0௨1 பொர்க்0ர 71110௧௦௦1௧ ஏவிககம்ம கார்‌ (16 
06016 061௦0 த1யத 1௦ 196 ரர்தர்ட்‌ நகம்‌ கடம்‌ 1511 நகம்‌ ௦8916 கஷரோம்‌16ம்‌ 811001 
8016 060184௦105 ரதா 010த எரு நக றரூல்‌/5 140௦ 115 கம்ம ஊம்‌ 116 
24௨௦௧ (நகர்(பருகார்‌ காம்‌ 1 க௦ககாகரகாம), 1105 பெ்ச்மாம௨ம்‌ 00றபீர்௦ா8 01௦ 1௦ 
8 ய்ருகா (002188) ரவஜு. காக ௧150 நர்‌101௦0, 7105 சோக தரோரறேர்த 
ரச ரரத06 102 (116 நிசாறுகரகரர்கா இகரபம்‌, 106 ஐாபசம்‌ [கரம்‌ நர்ககமார்த 01௦ 
ஏல11) நஙகேஸாகம்‌ நூ படி பொருக்க 01, 


1. ஸ்வஸ்தி ஸ்ரீ மநுமஹாமண்டலேஸ்வரநு ஹரிஹரராய வியரடநு பரஷைக்‌. 
குத்த 


78 


19. 


11. 


னி, 


19. 


1, 


15. 


16. 


ப்புவராயர்‌ கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட 

நாடு கொடாதான்‌ 

பூர்வ தக்ஷீண்‌ பஸ்சிம உத்தர சதுஸஸமுத்ரரதிபதி ஸ்ரீ வீரப்ரதரபதேவ 

ராயர்‌ ப்ரிதிவிரா 

ஜ்யம்‌ பண்ணி அருளாநின்ற சகரத்தம்‌ ச௩௱கி௨க-ன்‌ மேல்‌ செல்லா 

நின்ற ஸெளம்ய ஸம்வற்சரத்து 

வ்ருஸ்சிக நாயற்று அபரபக்ஷத்து தெசமியும்‌ சோமவாரமும்‌ பெற்ற 

அத்தத்து நாள்‌ 

சுப தி[ன*]த்தி[ல்‌] விக்கிறமசோழ வளநாட்டு இன்னம்பர்‌ நாட்டு 

ஸ்ரீ பராந்தக நாடு ஸரைழயா]௫ம்‌ ்‌ 

வலங்கை தொண்ணூற்று எட்டும்‌ இடங்கை தொண்ணாற்று எட்டும்‌ 
குறைவறக்‌ கூடி நிறைவற நி 

றைத்து நம்மில்‌ ஒரிமை' ஒத்துச்‌ செய்து கொண்ட படி வழுதலம்‌ பேடு 
உசாவடியில்‌ நாட்டுக்கும்‌ இராச 

சரம்‌ இறைமுறைமைக்குத்‌ தங்களில்‌ ஒத்து ஒரிமை! இட்டுக்‌ கொண்டு 
கல்வெட்டினபடி ஆலே ்‌ 

நம்முடைய நாடு கன்னடிய வர்ணம்‌ ஆனதநாள்முதல்‌ சீவிதப்பற்று 
ஆக நடக்கையில்‌ நடந்த சீவித[க்‌/காறர்‌ 

ஒ[ருத்தர்ெகொண்ட கரம்‌ ஒருத்தர்‌ கொள்ளாமல்‌ அடை .ஓலை 

ம]றஜை]ந்து புறவரி கூட்டி அன்னி 

யராாய]ம்‌ செய்து தேசம்‌ பாழாய்ப்‌ போனபடியாலே நம்மில்‌ ஒத்து 
.....[இராசகரம்‌] இறைமு 

றைமைக்கும்‌ கல்வெட்டினபடிஆலே திருவைகாவூர்‌ உடை[ய தயி 
னார்க்கு]ப்‌ பெரிய 

நாட்டார்சந்தி அமுது செய்தருள அமுதுபடிக்கு இன்னாட்டு குத்‌ 
[தொ]கை ஊரில்‌ 

இராயவிபாடவால்‌ வேலி[யும்‌| தேவதான இறையிலி ஆக நடக்கக்‌ 
கடவதாகவும்‌ இன்னாட்டில்‌ தானமானியம்‌ இ 

றையிலி சந்திறாதித்தவரையும்‌ நடக்கக்கடவது ஆகவும்‌ இன்னாட்டில்‌ 
இறையிலிபற்றுப்‌ பண்டாரக்கடை சீவிதப்ப 


சதி 


17. 


18. 
19, 


20. 


21. 


22, 


25. 


24. 


25, 


26. 


21. 


28. 


209. 


90. 


91. 


52. 


ற்று அடைப்பு மத்த குத்தொகை சேர்வை என்று கொள்ளக்கடவது 
அல்லவாகவும்‌ கடமை கொள்ள அறுதிஇட்‌ 


ட வகைப்படி காணிஆளர்‌ பேர்க்கு இராசவிபாடனால்‌ அளந்து 


கு... கண்ட நிலத்துக்குடி[தீர்வு] இனத்துக்கு நெல்‌ முதலுக்குக்‌ 
கூட்டும்‌ 
அரசு பேறு . . . . உட்பட வைய்ப்பு நெல்லு உட்பட வேலி ஒன்றுக்கு 
நெல்லு 
ஐம்பதின்‌ கலமும்‌ பணமுதலு . . . காணிக்கை [நெரோொலைச்‌ சம்மா 
கம்பட்ட வட்டம்‌ தக 
னை கலிகால ,..௨௨.௨. பல உபாதியும்‌ உட்பட வேலி ஒன்றுக்கு 
நெல்லுக்கு முப்பதின்‌ கலமு 

. , . ஞ்சைக்கும்‌: தரிசுக்கும்‌ . . . . க்கு வேலி ஒன்றுக்கு நெல்லுக்கு 


முப்பதின்‌ கலமு 

ம்‌ பணம்‌ பதினெட்டும்‌ காடுவெட்டு விழல்‌ வெட்டுக்கு வேலி ஒன்றுக்கு 
நெல்லு இருபதின்‌ கலமும்‌ பணம்‌ 

இருபத்தெட்டும்‌ பூவுக்கும்‌ இறைப்புப்பற்றுக்கும்‌ வேலி ஒன்றுக்கு 
நெல்லு இருபதின்‌ கலமும்‌ பணமா 

க இவ்வகைப்படி நெல்லுக்கு நெல்லும்‌ பணத்துக்கும்‌ பணமும்‌ இறுக்கக்‌ 
கடவதாகவும்‌ நெல்லு நாட்டுக்காலால்‌ [கு] 

டிதரவிட்டு ஊருங்‌ கொட்டாரத்திலே அளக்கக்‌ கடவது ஆகவும்‌ புன்‌ 
பயிர்‌ கமுகு ஒன்றுக்கு ஆயிரத்து அறுநூறு பாக்கு 

கலவரிசை ஆகக்‌ கொண்டு கொடி நட்டுப்‌ பயிர்‌ கண்ட கமுகு ௨௫ 
அஞ்சுக்கு அரசுபேறு உட்பட பணம்‌ இட்டு 

இறுக்கக்‌ கடவது ஆகவும்‌ சுற்று மரத்துக்குக்‌ கடமை இறுக்கக்‌ கடவது 
அல்லவாகவும்‌ தென்ன மரத்துக்கு 

மனையுள்க்‌ கண்ட மரம்‌ நீக்கிக்‌ காயாக்கன்று பலமிலி நீக்கி நின்ற 
மரத்துக்கு நாற்பது காய்க்கு மேற்படக்‌ காச்‌ 

ச மரம்‌ ஒன்றுக்கு வாச[ல்‌]பேறு உட்படப்‌ பணம்‌ அரையும்‌ பலாவுக்கு 
பலமிலி நீக்கி இருபது காய்க்கு , .,.. 

௮ அரசுப்பேறு. காணிக்கை .. ...... நானூற்றுப்‌ பத்தொன்ப 
துக்கு இதில்‌ ஒன்றின்‌ . . 


60 


ட. 4 லட 41% கொழுந்துக்கு முதல்‌ ,......௨.௨ வாழை கரும்புக்கு 


94, .,. . உபாதியும்‌ உட்பட விலை ,...... வாழை  கரும்புக்குப்‌ 
பணம்‌ அறுபதும்‌ படுகைக்கு . . 


35, , ,. வாழை கரும்புக்குப்‌ பணம்‌ எண்பதும்‌ செங்கழுநீர்க்கு வேலி 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ . .. 

ட ௨௰உடடி உகம்‌ பணம்‌, 

ரிட்‌ ௨௨ ௮ %:௪ உட்படப்‌ பணம்‌ முப்பத்‌ . . 

ய்‌. ர ஒ.*.ஆ பணம்‌ முப்பதும்‌ . 

விடிய ப மடக ௪ ௨-௯ வேலி கோதும்பை குதம்பை ஏரிவாய்‌ தாங்கல்‌ வாயிலும்‌ 

0. அட்்துமாடிது லக ஆக இவ்வகைக்கு [ஏல்வை] அரசுபேறு காணிக்கை 
தநேரோலையும்‌ 

41, ,.... கம்பட்டவட்டம்‌ .... . கூலி ,,... ஒன்றுக்குப்‌ பணம்‌ 


இருபதும்‌ கொள்ளு பயறு... . 
42, ஆமணக்கு... வலவ வகைக்கு வேலி [ஒன்‌] 
48. றுக்குப்‌ பணம்‌ பதிநெ . . எள்ளுக்கு முதல்‌ வரிசையில்‌ 
44, முக்காலும்‌ ஆக இ... ௨5 வது ஆகவும்‌ . . . . தானத்துக்கு 
கி. படிக ழு ட௪.ல.ஒ உட்‌ ஒர புன்பயிருக்கு வகை , ௨௨௩-௨௨௨ 
46, க்குப்பத்து . . வரை துண்டம்‌ நெல்லும்‌ பணமு . . . 


47, . , . பா[ர்‌]வைக்குப்‌ பற்றாத பயிர்‌ மூன்றில்‌ ஒன்று குடிக்கு வாரம்‌ 
பெறக்‌ கடவது ஆகவும்‌ வாசல்மனைக்கு கொள்‌ 


48, ளாத மனை நீக்கி நின்ற மனைக்கு விலை ஆசறு வாசல்‌ பணத்‌ 
துக்குப்‌ பல உபாதியும்‌ உட்பட நாட்டார்‌ பேர்‌[க்‌] 


&9, கு மனை ஒன்றுக்கு பணம்‌ மூன்றும்‌ தந்திரிமார்‌ பேற்கு மனை 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ ஒன்று அரையும்‌ [கெ 


81 


50. 


51. 


52. 


29, 


ஐ. 


56, 


ஈர. 


58, 


99, 


60, 


61. 


62. 


ரண்டு] மக்கள்பேற்கு மனை ஒன்றுக்குப்‌ பணம்‌ ஒன்று அரையும்‌ 
ஆக இவ்வகைக்கு சா[ெயப்புக்கு இதில்‌ ஒன்றுபாதியா 


ய்‌ இறுக்கக்‌ கடவதாகவும்‌ பெற்றமைக்குச்‌ செட்டியள்‌ பேற்கு அரசு 


பேறு வட்டம்‌ காணிக்கை உட்பட முதல்ப்பேறு 


க்குப்‌ பேர்‌ஒன்றுக்குப்‌ பணம்‌ மூன்றும்‌ ஆயத்துக்கு முதல்ப்பேற்கு 
பேர்‌ஒன்றுக்குப்‌ பணம்‌ நாலும்‌ கை 


பெத்த தறி ஒன்றுக்கு பல உபாதியும்‌ உட்படப்‌ பணம்‌ நாலும்‌ ஆடை 
தறிக்கு இதில்‌ ஒன்றுபாதியும்‌ 


இருவகை கடையார்பேற்குப்‌ பல உபாதியும்‌ உட்படப்‌ பேர்‌ 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ மூன்றும்‌ சாலிகர்‌ நிலைத்த 


றியார்‌ பேற்கு பல உபாதியும்‌ உட்படத்தறி ஒன்றுக்குப்‌ பணம்‌ 
ஒன்பதும்‌ நியாயத்தார்‌ பேற்கு பல உபாதியும்‌ 


வ ப்ஆு கட்டு ஒன்றுக்குப்‌ பணம்‌ அஞ்சும்‌ மன்றாடிகள்‌ பேர்க்கு பேர்‌ 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ அரை 


யும்‌ இறைக்கு தறிக்குப்‌ பல உபாதியும்‌ உட்படதறி ஒன்றுக்குப்‌ பணம்‌ 
மூன்றும்‌ ஆடைதறிக்கு இதில்‌ 


[ஒன்று] பாதியும்‌ இறுக்கக்கடவதாகவும்‌ கொல்லன்‌ தச்சன்‌ தட்டான்‌ 
இவர்கள்‌ பேற்கு கொத்துக்‌ கீற்று அச்சு 

முலு ஓ ஒடல்டு உட்படப்பேர்‌ ஒன்றுக்குப்‌ பணம்‌ அஞ்சும்‌ குசவன்பேற்கு 
திருக்கை ஆயம்‌ உட்பட்ட முதல்‌ 


. ௨.௨. பேர்‌ ஒன்றுக்குப்‌ பணம்‌ அஞ்சும்‌ நாவிதன்பேற்குக்‌ கருவி 
ஆயம்‌ உட்பட்ட முதலுக்குப்‌ பேர்‌ ஒன்று 





க்குப்பணம்‌ நாலும்‌ வண்ணான்பேற்கு கல்லாயம்‌ உட்பட்ட முதலுக்கு 
பேர்‌ ஒன்றுக்குப்‌ பணம்‌ நாலும்‌ 


[ச]ன்னத்தார்‌ பேற்கு பல உபாதியும்‌ உட்படப்‌ பேர்‌ ஒன்றுக்கு பணம்‌ 
ஆறும்‌ செக்கு வாணியர்பேற்கு 


62 


69. 


64. 


65. 


66, 


67. 
08. 


69. 


70. 


71. 


12. 


3. 


செக்குஆயம்‌ உட்பட முதலுக்கு பணம்‌ இருபதும்‌ குளவடை மடு 
வடைக்குப்‌ பணம்‌ ஏழும்‌ பறையர்‌ பேர்த்தறி ஒன்றுக்கு பணம்‌ 
மூன்றும்‌ அடைத்தறிக்கு ஒன்று பாதியு[ம்‌*] 
ஒவ்வினைப்‌ பறையர்‌ நீக்கி . . . . வினைப்பறையர்பேற்கு பேர்‌ 
ஒன்றுக்குப்‌ பணம்‌ அரையும்‌ ஆக இவ்வகைப்படி ீ 
க்கக்‌ கடவது ஆகவும்‌ சார்வலைக்காரர்பேற்கு . . . கண்டு இறுக்கக்‌ 
கடவது ஆகவும்‌ படைப்பற்று சீவிதப்‌ பற்றுக்கு 

., . ஒன்று முக்கால்‌ இறுக்கக்‌ [கடவதாகவும்‌] ... ௨௨ 
பெருமாள்‌ ... ... . 
இராசவிபாடனால்‌ அரை நிலம்‌ திரு[வி] 

டைஆட்டம்‌ இறையிலி ஆக நடக்க கடவது ஆகவும்‌ இந்தக்‌ 
கல்வெட்டுப்படி சந்திராதித்தவரையும்‌ நடக்கக்‌ கடவது ஆக 
வும்‌ இந்த கல்வெட்டுப்‌ படியில்‌ ஒழிந்துமணைந்து[ங்‌*| கொண்டா 
ருண்டானால்‌ மண்டலஜஞ்‌ சேர்ந்த படிச்‌ செய்துகொள்ள] 
கடவது ஆகவும்‌ இந்த மண்டலத்தில்‌ இயாவர்‌ ஒருவர்க்கு தொகை 
நடத்த தேவை என்று கொண்டு நிற்கக்‌ கடவது[அ] 
ல்லவாகவும்‌ . . . நம்மில்‌ ஒரிமை! ஒத்துச்‌ செய்து கொண்ட 
கல்வெட்டுக்கு அகுதம்‌ செய்தாருண்டானால்‌ 

கங்கைக்கரையிலே காராம்பசுவை கொன்ற பாபத்திலே போகக்‌ 


கடவத்தன்‌ ஆகவும்‌. 





“உரிமை” எனப்‌ படிக்கவும்‌. 


83 


த. நர, அ. 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ச்‌ 


மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ; 


குறிப்புரை : 


யயராகாரு : 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 65/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 20 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி, பி. 1198 
திருவைகாவூர்‌ ந்தியக்‌ கல்வெட்‌ ி 
இக்சி கண்பத்‌ ட 54/1914 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ) 
சக்‌ முன்பதிப்பு : ய 
சோழர்‌ 
ன்‌ காக்‌ சுல்கலெட்டு 1 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ந ட 5 
எண ] 


வில்வதாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறப்‌ பட்டிகை மற்றும்‌ 
_ மூப்பட்டைக்‌ குமுதம்‌. 


விக்கிரமசோழ வளதாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்துத்‌ 'இருவைகாவுடையார்‌ 
கோயிலில்‌ கும்பிட்டிருக்கும்‌ **இருமுடியால்‌ நடந்தாள்‌ தஇருக்குகை'' (காரைக்‌ 
காலம்மையார்‌ பெயராலமைந்த மடம்‌) யில்‌ எழுந்தருளியுள்ள, நானாந்தூர்‌ 
உடையார்‌ புகலிவேந்தர்க்கு உபயத்‌இீட்டு வழங்கப்படுகிறது. 865 குழி நிலத்‌ 
இலிருந்து வட்டியாக மட்டும்‌ ஆறுகலனே முக்குநுணி நெல்‌ இடைக்கிறது. 


[ட்டு க ஐாூ60 சகம்‌ (76 ஷூகு((0) 000861௦4௦௩ 14க0உரம்மா ம்ஷ்கா 1) 4:11 
எளுகோ (உ 0116 ௦ (௨ மாமரம்‌ 01164 “71 பாறு முபிடுக1 நக்கக்‌ ரம்ய வேத்‌ 
(116 ஊரக நளோகம்‌! வீசா 19௦ 006 ௭7௦ விம என்ப ப்ரா ற்ககம்‌. நரப்த ாார்தாம்‌ 
ரீ 1௦ 18காவியவிகாரருதறுகா எற்‌௦, லர்‌ ௦ரீ 111008 7670751006, ஏவி160 
008186 0௭% 2ம்‌ ிலிஹ்தஹமா 110 தகமம), 18ம்‌ மகே8பார்றத 65 120115 
15 6080௭60, ர்‌ 017146 ௦01௦6, 196 1றம்சர2ல்‌ 84 (16 ரக௫(6 ௦ரீ ௦6 றகம்வி2மு. 
கு௩ம்‌ ௦௬6 றலிர்‌ நகம்‌. 802 006 ]வ8ர ௦ரீ றகம்றே, ௨ம்‌ 1௦ 06 ஈ1]1560ம 7௦ 
1118800037 0லாத08, 


கல்வெட்டு : 


1. ஸ்வஸ்திஸரீ திரிபூவனச்சக்ரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியனை முடித்‌ 
தலையுங்‌ கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவற்கு யாண்டு 


84 


இருபதாவது விக்கிரமசோழ வளநாட்டு அ௮ண்டாட்டுக்‌ கூற்றத்த 
திருவைகா|வுடையார்‌ ... ... காரரியன்‌ செய்வாரும்‌ ஸ்ரீமரஹேஸ்வரக்‌ 
கண்காணி செய்வாரும்‌ தேவக[ன்‌]மி கோயில்‌ கணக்கனும்‌ இவ்வனை 
வோம்‌ இந்நாயநார்‌ திருக்கோயில்‌ கும்பிட்டு இருக்கும்‌ ஆண்டார்‌ 
நாநாந்தூர்‌ உடையார்‌ புகலிவேந்தற்கு உபையத்தீட்டுக்‌ குடுத்த 
பரிசாவது இ[வர்‌ எழுந்‌]தருளியிருக்கிற திருமுடியால்‌ நடந்தாள்‌ திருக்‌ 


குகை 


கீழைத்‌ திருவீதியில்‌ கீழ்சிறகில்‌ ச[ந்‌]நதி திருக்குளத்துக்கு வடக்கு 
திருவீதிக்குக்‌ கிழக்கு வடபாற்கெல்லை நாநாந்தூர்‌ உடையார்‌ 
இந்மையே தருவார்‌! மனைக்குத்‌ தெற்கு கீழ்பாற்கெல்லை கமுகு 
திரு[ந*]ந்தவனத்துக்கு மேற்கு யிப்படி பெருநான்‌[கெல்லை] 

... இக்குழி அறுபத்தஞ்சுக்கும்‌ ஆட்டைக்கு ஸ்ரீபண்டாரத்து இறுக்கக்‌ 
கடவதான இந்நதெல்‌ அறுகலநே முக்குறுணியும்‌ ஆட்டைக்கு இறுக்கு 
மடத்து இந்நெல்லுக்கு உபைய்ய பொலிசை செல்வுதாக இல்வாட்டை 
சித்திரை மாஸத்து ஆட்டைக்குக்‌ கலத்துக்குப்‌ பதக்கு நாழி நெல்லு 
பொலிசை 


4 அதத்‌ 


பொலிவதாக ,.... . இந்தநெல்லு முப்பதின்‌ கலமும்‌ இந்நாயநார்‌ 
கோயில்‌ நி[ரு*]த்த மண்டப திருக்கற்றளி திருப்பணி வடக்கில்‌ . . . . 
. . இத்திருப்பணி செய்கிற தச்சற்கு பணிக்கூவிக்கு சிலவாக குடுத்து 
இதந்நெல்லால்‌ வந்த பொலிசை நெல்‌ அறுகலதநே முக்குறுணியும்‌ 
ஆட்டைக்கு இக்குகைக்கு இதுவே இறுப்பாவதாகவும்‌ இப்படி சந்ரரதித்‌ 
தவரை செல்வதாகவும்‌ இக்குகை இவற்கும்‌ இவர்‌ சந்தாநத்தில்‌ உள்ள 
மாஹேஸ்வரற்கு[ம்‌*] இப்படி ஸெ(ா)ம[மா]வதாகவும்‌ இக்குகையில்‌ 
மேநோக்கின மரமும்‌ கீழ்‌ நோக்கின கிணறு எற்பேர்ப்பட்ட ஊ[பாதி] 
களும்‌ அனுபவித்து 


....... ராக இப்படி சந்ராதித்தவரையும்‌ செல்வதாக இத்திருக்‌ 
கோயில்‌ திருக்கற்றளியிலே [கல்வெட்டி]க்‌ கொள்ளக்கடவதாகச்‌ 
சொன்னோம்‌ இக்கோயில்‌ தானத்தோம்‌ இவரர்‌*]கள்‌ அருளிச்செய்ய 
இவ்வுபைய தீட்டு எழுதினேன்‌ இக்கோயில்‌ கணக்கு வைகாவூருடை 
யான்‌ திருவைகாவுடையநான திருவகம்படிப்பிரியன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை இக்கோயில்‌ கணக்கு ஆதனூருடையான்‌ தேவர்கள்‌ தாதன்‌ 
திருச்சிற்றம்பலமுடையானேன்‌ இவை என்‌ எழுத்து இப்படிக்கு. இவை 
இக்கோயில்‌ தேவகன் மி [வையகளத்தூர்‌] பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு 
இவை இக்கோயில்‌ 


65 


6, 


்‌ 
2. 


ஸீமாஷேஸ்வரக்‌ கண்காணிக்‌ கணக்கு பருத்திக்குடையான்‌ திருவைகா 
வூடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை ஸ்ரீமாஹேஸ்வரக்‌ கண்காணி 
அடையதிருவுத்தரனேன்‌ இவை என்‌ எழுத்து இப்படிக்கு இக்கோயில்‌ 
ஸ்ரீகாரியம்‌ கருப்புடையான்‌ ஆற்காட்டு வேளான்‌ எழுத்து இப்படி 
அறிவேன்‌ இக்கோயில்‌ சைவாசாரியம்‌ புல்லாலி உய்யக்கொண்டான்‌ 
திருச்சிற்றம்பலமுடையான்‌ பட்டனேன்‌ இப்படி அறிவேன்‌ இக்கோயில்‌ 
பூஜிக்கு நம்பிமாரில்‌ அரணைப்புறத்து ஆளுடையாந்‌ பட்டனேன்‌ 
இந்நாயநார்‌ திருக்கோயில்‌ தானத்தார்‌ அருளிச்‌ செய்ய இவ்வுபைய 
தீட்டுக்‌ கல்வெட்டி வித்தேன்‌ 


இக்கோயில்‌ தச்சவாசாரியக்‌ கா[ணியுடைய திருவெனப்‌ பேறுடையான்‌ 
திருவெழுச்சி அழகியான்‌ திருவெனப்‌ பேற்றாசாரியனேன்‌ இவை என்‌ 


எழுத்து 


“இம்மையே தருவார்‌”? என்று படிக்கவும்‌, 


**இறுக்குமிடத்து“” என்றுபடிக்கவும்‌. 


86 


த, நர, அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ . 66/19886 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ரீ 

வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ₹: 18-ஆம்‌ நூற்றாண்டு 

ஊர்‌ : திருவைகாவூர்‌ 

ஸகல க இத்தியக்‌ கல்வெட்டு ] 55/1914 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ ப்‌ 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮ 

அரசு : சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 8 

6 

மன்னன்‌ ்‌ ணன்‌ எண்‌ .] 

இடம்‌: வில்வநாதசாமி கோயில்‌ - மகாமண்டப மேற்குப்‌ புறச்சுவர்‌, 

குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. தந்தையுடைய மரணத்துக்குப்‌ பின்னர்‌ அவர்‌ காலத்திய 
செய்தி தெரிவிக்கப்படுகிறது [பரவை சுற்று பூண்டிஉடையான்‌ தில்லை 
நாயகன்‌ கணவதிநம்பியான மதுராந்தகன்‌ இச்செய்தியடன்‌ தொடர்புடையஉன்‌ 
எனத்‌ தெரிகிறது. 

பரணகரு : ிரஜதரவாம்காரு 1050ரர்ற(400, 806105 1௦ 06 ௨ தாரி; ௦8 8608 000037 (61815 1௦8), 
௦0பவ1ம்‌ நந ௨ ரகமா. மி வ்ழ்க்கு. 8கோடருகம்‌. கோர்‌ ௨0126 
நரக்பரர்வி:& , . . 68 [மிகாவிரகர்மேராம யாம்‌ 15 ரரூரர்‌10 160, 

கல்வெட்டு : 


1. [யா]ண்டு ஏழாவது விக்கிரமசோழ வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து 


ப அதத்‌ 
5. வைசுற்று பூன்டிஉடையான்‌ தில்லைநாயகன்‌ கணவதிநம்பியான 
மதுராந்தக . 


53. [கு]டுத்த பரிசாவது இவன்‌ பிதாக்‌ கொண்டுடையராய்‌ இவர்‌ அபாபத்தில்‌ 


87 


க. இர, அ, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ ; 
மொழி; 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ $ 


இடம்‌ : 


குறிப்புரை ; 


இமாபாற காரு : 


தொலில்யல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 67 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 17 

பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1103 

ல அவயம்‌ இத்த க கல்லட்டு 1 581914 
ஆண்டு. அதிக்கை ] 

தமிழ்‌ ன 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : று 

சோழர்‌ ச்‌ 

இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ர 


வில்வதாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறச்சுவர்‌. 


விக்ரெரமசோழ வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து உடையார்‌ திருவைகாவு 
டையார்‌ கோயில்‌ தானத்தார்கள்‌ வசம்‌, அணுக்கியார்‌ அனங்கபதாகையார்‌ 
மகள்‌ உடையநாச்சி என்பவர்‌, தாம்‌ எழுந்தருள்வித்த நித்தவிநோத 
கல்யாணசந்தர தேவர்க்கும்‌ தாச்சயொர்க்கும்‌ திருப்பணி செய்வதற்காக 200 
காசு வழங்குகின்றார்‌. இக்காசுக்கு ஒரு மாதத்திற்கு ஆறேகால்‌ காசு வட்டி 
யாகக்‌ இடைப்பதாள்‌, இவ்வட்டிக்‌ காசுக்குச்‌ சமமான அளவு அரிசி, கறியமுது 
உள்ளிட்ட வியஞ்சனம்‌, வெற்றிலை, பாக்கு ஆகியனவற்றைக்‌ கோயில்‌ 
ஸ்ரீபண்டாரத்தில்‌ செலுத்தத்‌ தானத்தார்‌ ஓப்புகின்‌ றனர்‌. 


(ப க்ஹ்கக௦௦்‌, கேயஹ்1்சா ௦8 கருபியிவுஹ கறுவா தவறகர்வீகரகா ரரர்விிகம்‌ றட 
செ 341 ந்கரர்ப௦ம்க ிநுகம்கஸறகோக மேகா உறும்‌ 19 ௦0807௩ 10 1௦ 4116 
வாம்‌ ளற08116ம 200 %8805 111 041101815 ௦7 (16 4௨0ற15 ((ஹகர்ர்கா), 115 
1ரர்ரோ696 1௦1 (16 ௦கற18] ௦2 200 8508 15 807162ம்‌ ர்‌ 8 8 ஹம்‌ உ ருயகார்ரே 
12805 ஐச ம00ம்பு, 7106 ர8றக((கா 82௦6 10 8மாறற] ரர்௦6, பித்‌ ந்றமியஷஷ்டிகி ௦மி 


றற, 6651 168865 82ம்‌ 87208 நபர்‌ கேரி: வ்‌ 46 4சரரற1ச 1ாசக8யரூ, 1௦ 6 
௦11500 40 116 மேசரரர்க6, 


86 


கல்வெட்டு : 


்‌. 


2. 


10. 


1 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமரு[விய திருமாதும்‌] புவிமாதும்‌ ஜயமாதும்‌ நாமருவிய 
கலைமாதும்‌ புகழ்மாதும்‌ நயந்து புல்க அருமறை லி 


தி நெறியனைத்து[ந்‌ தழைப்ப] வருமுறை உரிமையில்‌ மணிமுடி சூடிச்‌ 
செங்கோல்‌ சென்று [திசைதொ]றும்‌ வளற்ப்ப வெங்கலி நீ 


க்கி மெய்யறந்‌ தழைப்ப கலிங்கமெரியக்‌ கட(ல்‌) மலை நடாத்தி வலங்‌ 
கொள்ளாழி வரையாழி நட[ப்ப இரு]சுடரளவும்‌ ஒருகுடை நிழற்‌ 
கீழ்‌ செ 


ம்பொன்‌ வீரஸிம்ஹாஸநத்து புவனமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்‌ 
தருளிய கோப்பரகேசரி வந்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜ 


ராஜதேவற்கு 

யாண்டு 0௭-வது விக்கிரமசோழர[வள நாட்டு] அண்டாட்டுக்‌ கூற்றத்து 
உடையார்‌ திருவைகாவுடையார்‌ கோயில்‌ ஸ்ரீமாஹேஸ்வர கண்காணி 
செய்வார்க 


ளும்‌ ஸ்ரீகாரியம்‌ செ[ய்‌*]வார்களும்‌ தேவர்‌ சந்மிகளும்‌ கோயில்‌ 
கணக்கனும்‌ உள்ளிட்ட தாநத்தோம்‌ அணுக்கியார்‌ அனங்கபதாகையார்‌ 
மகள்‌ உடைய 


[நாச்சி] இக்கோயிலில்‌ எழுந்தருளிவித்த நித்தவிகோத [கல்‌]வியாண 
சுந்தர தேவற்கும்‌ நாச்சியாற்கும்‌ அமுதுபடிக்கும்‌ விஞ்சனத்துக்கும்‌ 


. . , [யமுதுக்கும்‌] இவள்‌ ஒடுக்கிந காசு உள இக்காசு இருநூறும்‌ 
தி[ருப்பணிக்கு] உடல்லாக கைக்கொண்டு [காசு ஒன்றுக்கு நியதி] 
அரைக்கால்‌ சின்னம்‌ பலிசை 


"யாக[மாஸம்‌ ஒன்றுக்கு முதல்லாங்‌ காசு ஆறேகாலுக்கும்‌ . . [தெலும்‌] 


நிரவி இமாஸ முதல்‌ நாள்‌ ஒன்றுக்கு அரிசி . .று நாழியும்‌ [கறி]ய 
முது உட்பட்ட விஞ்சநம்‌ அடைக்காயமுது இலையமுதுகழும்‌ 
ஸ்ரீ[பண்டாரத்‌[திலே சந்திராதித்தவற்‌ செலுத்தக்‌ கடவோமாக இப்படி 


உபைய][ஞ்‌ செய்‌]து குடுத்தோம்‌ இ 


ந்த உடைய நாச்சிக்கு இத்தாநத்தோம்‌ 


69 


த நர. அ, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 68 / 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ரீ 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ; கி.பி, 12-18 - ஆம்‌ 
நூற்றாண்டு 

ர்‌: நிர ்‌ ்‌ ்‌ ல்‌ ல 

ஊர்‌ திருவைகாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1. த்தம்‌ 

மொழி: தமிழ்‌ ஆண்டு அமிக்கை ] ர 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: னி 

வு பட்ட ஊர்க்‌ கல்வெட்டி 1 9 

மன்னன்‌ இராஜராஜன்‌ எண்‌ ] 

இடம்‌ : வில்வநாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புற ஐகதி 


குறிப்புரை : இருவைகாவுடையார்‌ கோயிலீல்‌ எழுந்தருள்விக்கப்பட்ட இிருமாளிகைப்‌ 
பிள்ளைமார்‌ என்ற இறைத்‌ இருமேனிக்கு மூன்று சந்இவிளக்குகள்‌ எரிப்பதற்‌ 
காக பழவாலங்குடியுடையார்‌ நக்கன்‌ இராமன்‌ என்பவர்‌ சவப்பிராமணர்கள்‌ 
வசம்‌ பொன்‌ வழங்குகிறார்‌. அப்பொன்னின்‌ வட்டியால்‌ விளக்கெரிக்கச்‌ 
சிவப்பிராமணர்கள்‌ ஒப்புகின்‌ றனர்‌. 


ஒப்ராறுகரு : 112]108௩ ராகற 8 ௦1 ச திகவிகாதம01 1௩. 37118ந்ரகம்ம 1௩ ரஷக 201080௦018 7818- 
மம, மஐ௦18 2018 ஆர்ட்‌ ம்6 $ரஹாண்மமகரஷ ௦1 (06 (801ற16 
941றய1கர11ர2 *$12ந்‌ (16 1ஈர்சோா சேர எர்ம்ப்‌ட ௧௦௦065 ர்‌ 01 (96 வவ ஐ௦ப1ம 06 
011119688௦ (11725 $கப்ெர்ரப கத (விரதம்‌ [கறற5) 1௦ 05 மாந்‌ 561016 116 
பேடு: “பரதம்‌ 2்றற!1 வகா?” 1றதர்வி1604 1௩ 1 ரமற1௦ ௦ரி 11ல்‌ காய்க்க. 


கல்வெட்டு : 


1. திரிபுவநச்‌[சக்‌]கரவர்த்திகள்‌ ஸ்ரீராஜராஜ தேவர்க்கு யாண்டு ஏழாவது 
விக்கிரமசோழ வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து 

2. உடையார்‌ திருவைகாவுடையார்‌ கோயிலில்‌ எழுந்தருளிவித்த , . . 
திருமாளிகைப்‌ பிள்ளையார்க்கு ஜயங்‌ 

8. கொண்டசோழ வளநாட்டு விளைநாட்டுப்‌ பழவாலங்குடிப்‌ பழவாலங்‌ 
குடையான்‌ நக்கன்‌ இராமன்‌ பக்கல்‌ முப்பது 

4, வட்டத்துச்‌ சிவப்பிராமணரோம்‌ பொந்‌ கொண்டு |பொலிசைக்கு] 
சந்திராதித்தவற்‌ செலுத்தக்‌ கடவோமாக வைத்த ஸந்தி ௩க்கு விளக்கு 
௪ஆக ஸந்தி ஈக்கு விளக்கு மூன்று 


90 


த.நா. 


அ. தெரல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 69/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 5 
வட்டம்‌ : பாபநாசம்‌ ்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1198 
ஊர்‌ : திருவைகல்‌ இந்தியக்‌ கல்வெட்டு தரத்‌ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்னக ] 

ன்‌ த்‌ ன்‌ பதிப்பு : ௬ 
எழுத்து : தமிழ்‌ ப்‌ ஸு 
அரசு : சோழர்‌ ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 9 
மன்னன்‌ ; இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ பக்ஸ்‌ ] 
இடம்‌ வில்வநாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுவர்‌, 


குறிப்புரை : இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ மெய்க்சீர்த்திப்பகுதி - கோவிராஜகேசரி 


என்பதற்குப்‌ பதிலாகக்‌ கோப்பரகேசரி எனத்தவறாகக்‌ குறிப்பிடப்பட்‌ 
டுள்ளது. நாட்டுப்‌ பிரிவுப்‌ பெயருக்குப்‌ தொடரவிள்லை. 


இருவர வரு : நட 1றதரார்றம௦ர எகர ஏர்மு நமக மரபர்ரம்‌ ௦1 ய௦ம்பாதக 001417, 


01002008 40 ரசஈட்‌100 (6 ற௦11(100260த18 014௦21 014101 80 51005 ஷய ப$. 





கல்வெட்டு : 

1. ஸ்வஸ்திஸ்ரீ பூமேவு வளர்‌ திருப்பொந்மாது புணர நாமேவு கலை 
மகள்‌ நலம்‌ பெரிது சிறப்ப விசையன்‌ மா 

2. மகள்‌ வெல்புயத்திருப்ப இசையுஞ்‌ செல்வி யெண்டிசை விளங்க நிருபர்‌ 
வந்திறைஞ்ச நீண்ணில மடந்தையை திருமன 

8. (மண?)ம்‌ புணர[ர்‌*]ந்து சீர்வளர்‌*] திருமிமுடி கவித்ததென அைஃமடி 
சூடி மல்ல[ல்‌*] ஞாலத்து பல்ஓ.யிற்கெல்லா மெல்லையில்‌ 

&. லின்பம்‌ மியல்வினில்லெய்த வெண்குடை நீழல்‌ செங்கோல்லேமச்சி 
வாழியூழி யாழி நடப்ப செம்பொன்‌ வ ரசிங்காணனத்து பு 

5. வனமுழுதுடையாள்ளொடும்‌ வீற்திருந்தருளிய கோப்பரகேசரி பந்ம 
றா(ா)ன திரிபுவன[ச]க்கரவத்திகள்‌ ஸ்ரீகொலோத்துங்க சோழ தேவற்கு 

6, யாண்டு ஐஞ்சாவது வடகரை விக்கிரமசோழ வளநாட்டு இன்னம்ம 
நாட்டு! உடையார்‌ திருவைகாவுடையாற்கு ராஜராஜ வளநாட்டு 

,. நாட்டு... ... ர௬ுடையான்‌ . . 
1.  **இன்னம்பர்‌ நாட்டு”? என்‌ நிருக்க வேண்டும்‌. 


9] 


த. நர. அ. 


மாவட்டம்‌ ;: 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு; 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒயரிராகாரு : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌; 70 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 40 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1110 
திருவைகாவூர்‌ ்‌ த ்‌ ) 

இந்தியக்‌ கல்வெட்டு 51/1914 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை [ 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வ 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ] டி 
முதற்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ர்‌ 


வில்வதாத சுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறச்‌ சுர்‌. 


ராஜராஜ வள நாட்டுப்‌ பரவைச்சுற்றுப்‌ பூண்டி உடையான்‌ சூரியன்‌ பவழக்‌ 
குன்‌ நினாரான வன்னாடுடையார்‌, இக்கோயில்‌ செங்கற்கோயிலாக இருந்த 
நிலையை மாற்றிக்‌ கற்றளியாகக்‌ சுட்டி, களப்பாக்குடியில்‌ நிலமும்‌ அதன்‌ 
மூலம்‌ 7200 சின்னம்‌ நெல்லும்‌ தேவதானமாக வழங்குகிறார்‌. 


1₹600106 116 000/6ர5100 ௦7 (டி $ர10% 8$2ப000ம7௦ 08 11௦ 10016 1ஈர்‌௦ 8 
51006 ஹம்‌ 1803 ஐ த1ம்௦ம்‌ 1௦ 11, 706 0ரர1மமத1 ர௦5000981016 80 [ம 
ங்மாப8106006 88 00௦ யர வம காலில வரார்கா. விஷ பாவடி 
01 1காகாகம்யரரபற மாம 08 %கரகாக/க 1/818ரக 0. 


1. ஸ்வஸ்தீஸீ புகழ்மாது விளங்கி ஜெயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ்‌ மலர்‌ 


மகள்‌ புணர உரிமையிற்‌ சிறந்த மணிமுடி சூடி மீநவர்‌ நிலை கெட 
வில்லவர்‌ குலை 


2. தர ஏனை மன்நவர்‌ இழியலுற்றிழிதரத்‌ திக்கனைத்துந்‌ தன்‌ சக்கர 


நாடாத்தி வீர ஸிங்ஙாஸநத்து அவனிமுழுதுடையாளொடும்‌ வீற்றிருந்‌ 
தருளிய கோப்ப[ர] 


92 





நயாய்டகர்‌ 
வாலு 




















திருலைகாவுர்‌ [71 71/1 ரா 


10. 


11. 


கேசரி பற்மரான திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்கசோழ 
தேவற்க்கு யாண்டு நாற்ப்பதாவது ராஜராஜ வளநாட்டுப்‌ பரவைச்‌ 


[சுற்றுப்‌ பூ 


ண்டி உடையான்‌ சூரியன்‌ பவழக்கு[ன்‌*|[நினாராந வன்னாடுடையார்‌ 
உலகுய்யவந்தசோழ வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து உடையார்‌ 
திருவைகாவுடை 


ய மஹாதேவர்‌ கோயில்‌ முன்பு இஷ்டிகையாய்‌ ஜீ[ர்‌*]ந்நித்தமையில்‌ 
இக்கோயில்‌ இழிச்சித்‌ திருக்கற்றளியாக செய்கைய்க்கு யாண்டு 
முப்பத்திரண்டாவ 


து விண்ணப்பஞ்‌ செய்து இஷ்டிகை இழிச்சிவிச்சு திருக்கற்றளியும்‌ 
திருவிடைக்கட்டும்‌ திருமண்டபமும்‌ செய்வித்து இத்தேவர்‌ பழந்‌ 
தேவதாநம[ா]| 


ந நிலத்து நெல்லுத்‌ திருப்படி மாற்றுக்கும்‌ நிமந்தத்துக்கும்‌ போதாமை 
யில்‌ தேவதாநம்‌ பெறுகைக்கு விண்ணப்பம்‌ செய்து உலகுய்யவந்த 
சோழ வள 

நாட்டு விறைக்கூற்றத்துக்‌ களப்பாக்குடி பொத்தகப்படி நிலம்‌ இருபதே 
சிந்நத்தால்‌ நெல்லு ஆயிரத்து இருநூற்றுச்‌ சிந்நதமும்‌ தேவதாநம[£] 
க இடுவித்து நிவந்தஞ்‌ செல்லப்‌ பண்ணுவித்தார்‌ ராஜராஜ வள தாட்டுப்‌ 
பரவைச்சுற்றுப்பூண்டி உடையார்‌ சூரியன்‌ பவழக்குன்றினாரா 

ந வன்னாடுடையார்‌ இவர்‌ 0சா]ல்ல இத்திருப்பணி செய்வித்தார்‌ 
இக்கோயிலில்‌ ஸ்ரீமாயேஸ்வரர்‌ திருவெண்காடுடையார்‌ திருச்சிற்றம்பல 


முடை யா 


னான தந்தை விரதமுடி[த்த]ார்‌ ௨ 


த, நா. அ, 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ : 


குறிப்புரை : 


ஒம்ம கார : 


கல்வெட்டு 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 71/ 1986 


பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: கி.பி.9 ஆம்‌ நூற்றாண்டுர்‌ 
திருவைகாவூர்‌ . று ம்‌ 
இந்தியக்‌ கல்வெட்டு | 491914 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அகக்‌ 
பல்லவர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ ச! 


நந்திவர்மன்‌ அது ] 


வில்வநாதசுவாமி கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புற ஜகதிப்படை 


இக்கல்வெட்டு, கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டுக்குரிய எழுத்தமைதியில்‌ அமைந்‌ 
துள்ளது. 9ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்சி செய்த நத்திவர்மபல்லவனால்‌ 
வழங்கப்பட்ட கொடையைக்‌ குறிப்பிடும்‌ இக்கல்வெட்டு, சோழர்‌ காலத்தில்‌ 
பொறிக்கப்பட்டூள்ளது. எனவே, முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ முதன்‌ 
முதலாக தோற்றுவிக்கப்பட்ட திரிபுவனமாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலத்துக்‌ 
குரியவராக இவ்வூர்‌ சபையார்‌ குறிக்கப்படுகின்‌ றனர்‌. 


115 108010110௩ 15 ௨ 0009 ௦8 ௨ 9ஞ்‌ 00ர்மரார 120014, ஊேதூகா60 1 (1௦ 
௦8180(615 07 146 12% குயர்‌ தற, 716 ௨௯௦ ௦7 (12 1802 19 ளட 
1106ம்‌ 85 வாற வாறு காக்க? நாஷ்ஷ்ர 1 8ேய்தாருகறவிவஉ ரா... ர 
படத பப்ப பொத ப்ப தப்ப தப 122 நு 
[வரோ பக 001௨1 1 வடர!10000 எர்பி6 ர௦சோதாகரர்டத (1ந்த ப/ர90ரர்ற(100 8 ஐ 
18011. 1196 வேர்‌௦ர்‌(106 7850014015 800 $ஈபவ்நத (டீ ஐவாறஜ்மவி 180 ௨ 
9611 86 0118(10த 880160 1000ம்‌ 878 ரூத/க$21 நவ 


1. ஸ்வஸ்திஸ்ரீ நத்‌[தி]ய[த்‌*]மராஜற்கு யாண்டு இருபத்திரண்டாவது 
திருவைய்காவு 


2. டைய மஹாதேவற்குத்‌ திருநொந்தா விளக்கு[க்கு*]ம்‌ அமுதுபடிக்கும்‌ 


உபையம்‌ வை 


94 


5. _ய்க்க சந்திப்பொலியா[க] திரிபுவனமாதேவிச்‌ சருப்பேதிமங்கலத்‌ 


ப 


[4 


து ஸயையார்‌ பக்கல்‌ பொன்‌ குடுத்துப்‌ பொலிகூலிக்குச்‌ செல 
வாக காசு கொள்ளா ஊற்கீழ்‌ இறையிலியாக மணலீடில்‌ விட்ட வே[லி] 


யாகக்‌ கொண்டுவிட்ட வண்ணக்கவிளாகம்‌ நிலம்‌ க, . இன்னிலம்‌ ஒன்ற 


1... உ எ 


ரையு[ம்‌*] இறக்காதாந்‌ திருவடி இரண்டு மெந்தலை மேலின இது 
இறக்கு[வா]ந்‌ தங்க 


8. எளம்மைக்குத்‌ தாநேய்‌ மினாளன்‌ இது கல்வெட்டுப்‌ படி ௨ 





கல்வெட்டுச்‌ செய்தி 9ஆம்‌ நாற்றாண்டினது. ஆனால்‌ பொறிக்கப்பட்ட காலம்‌ கி.பி. 12ஆம்‌ 
நூற்றாண்டு. 


க. இர, அ. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌: 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒயர வாரு : 


கல்வெட்டு 


தெரல்லீயல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 72 / 19886 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 35 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1101. 
திருவைகாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு |) 50,1914 
ஆண்டு அறிக்கை 
தமிழ்‌ ர] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : று 
சோழர்‌ 
இரண்டாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ட 12 
எண்‌ ] 


வில்வநாதசுவாமி கோயில்‌ - மகாமண்ட பத்‌ தென்புறச்சுவர்‌. 


இருவைகாவுடையார்‌ கோயிலில்‌ மாதத்தின்‌ முப்பது நாள்களும்‌ பூசை செய்யும்‌ 
காணி(உரிமை)யுடைய சிவப்பிராமணர்கள்‌, கோயில்‌ தேவரடியாரான 
தாயெனக்கொண்டாள்‌ சடைமேலிருந்தாளான பதினெண்ணாயிர நங்கை 
யிடம்‌ 80 காசு பெற்றுக்‌ கொண்டு, அதன்‌ வட்டித்‌ தொகையில்‌ ஒரு நந்தா 
விளக்கு எரிக்கும்‌ பொறுப்பை ஏற்கின்றனர்‌. 


106 நர வக்ராகறக5 ௦7 10௦ (றற]15 ௦ரீ ரமாக வமகேகறுகா, ௭௦ 11௨0 16 
ரர்த்ர்‌ ௦8 ௦0றம0௦(10த றயர்க5 0 811 16 சரத ௦8 & ம்ப, 8௦ம்‌ (௦ 
1650081117 02 நபாறம்றத 000 நலமக] 1உற, ௦ ௦ரீ (16 மர்ரே பிரகு 
&0௦165 10 16 மஷர்‌௨1 08 30 18805, ஐரர6ம்‌ 1801 115 நமாற086) 033 06 
ஷூ வ1:000வ1 சேம்வ்ட௦11 பமக] 81186 நிக ரருஹுரரகாமற தார்‌, ௨ 85056 
021௦21021௦ 155 161116, 


1. ஸ்வஸ்திஸரீ பூமருவிய திருமாதும்‌ புவிமாதும்‌ செயமாது[ம்‌*] நாமருவிய 
கலைமாதும்‌ புகழ்மாதும்‌ நயந்து புல்க அருமறைவி 


2, தி நெறியநைத்தும்‌ தழைப்ப வருமுறை உரிமை மணிமுடிசூடி திங்கள்‌ 
வெண்குடை திசைகளிறெட்டுந்‌ தங்கு தனிகூடன்‌ தானென வி 


96 


10. 


தட்ட ப்‌! 


ளங்க கருங்கலி பட்டியை செங்கோல்‌ துரப்ப பொருங்கதி[ரே]ழ்‌ பு1ல] 
வளத்துடன்‌ வர வில்லவரிட்ட மீனவ சிங்கணர்‌ பல்லவர[ர்‌] 

நுதலியர்‌! வா[ழ்‌*]த்திப்பணிய எண்ணருங்‌ கற்பில்‌ மண்ணகம்‌ புரந்து 
செம்பொன்‌ வீரசிங்ஙாஸநத்‌[து] புவநமுழுதுடையா 

ளொடும்‌ வீற்றிருந்தருளிய கோப்பகேசரி பந்மராந திகிபவநச்‌ சக்கர 
வத்திகள்‌? ஸ்ரீ இராஜராஜதேவற்கு யா 


ண்டு ௨௫*ஆது விக்கிரமசோழ வளநாட்டு அண்டாட்டுக்‌ கூற்றத்து 
உடையார்‌ திருவைகாஉடையார்‌ கோயில்‌ முப்பது வட்டத்து 


சிவப்பிராமணரோம்‌ இக்கோயில்‌ தேவரடியாள்‌ தாயெந[க்‌/ கொண்டாள்‌ 
சடைமேலிருந்தாளாந பதிநெண்ணாயிரநங்கை பக்கல்‌ 


நாங்கள்‌ கொண்டகரசு கூ௰ இக்காசு முப்பதுக்கும்‌ பொலிகூலிக்கு 
செலவாக யாண்டு மக ஆவது அற்பிகை விஷூ முதல்‌ எரிக்கக்‌ கஉடவோ 


மாந திருனுன்தாவிளக்கு க இத்திருனுன்தாவிளக்கு ஒற்றும்‌ 
ஸன்திராதித்த வரை எரிக்கக்‌ கடவோமாத! ஸம்மதித்தோம்‌ 

முப்பது வட்டத்து சிவப்பிராமணரோம்‌ இது [பன்மாஹேஸ்வர இ/[ர*] 
க்ஷை] 


““முதலியர்‌**? எனப்‌ படிக்கவும்‌. 
“திரிபுவ நச்சக்கரவர்த்திகள்‌*? எனப்‌ படிக்கவும்‌. 
ஆண்டறிக்கையில்‌ 14 என உள்ளது. 


“கடவோமாக:* எனப்‌ படிக்கவும்‌. 


97 


த. நா. அ. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 73 / 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ௭ 
வட்டம்‌ : பாப நாசம்‌ வரலாஜற்று ஆண்டு : 12ஆம்‌ நாற்றாண்டு 
ஊர்‌ : திருவைகாவூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு | 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌்‌ 
ர்‌ ழ்‌ 
எழுத்து தமிழ்‌ ்வதின்றக ல 
அரசு: சோழர்‌ 
மன்னன்‌ : 4 ணிக்கு என்லைட்டி 1 19 
எண 
] 
இடம்‌ ; வில்வநாதசுவாமி கோயில்‌ - முதற்‌ கோபுர வாயில்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌. ஒரு துண்டுக்‌ கல்வெட்டில்‌ “உடையார்‌ சுங்கந்‌ ....” 
என்ற குறிப்பு காணப்படுகிறது. இது சுங்கந்தவிர்த்தருளிய முதற்குலோத்துங்க 
சோழனைக்‌ குறிக்கக்கூடும்‌. 
ஒபபராகரது : 1 கதாரமேர்காரு. 109ரர்றார்0ொடி, 1706 கரக ௦ரீ 1டிப்ரர்மக/5 ]4டி1வர க்காக 8௩ 
௨ 121100, 11 சருமம்‌ (மூபாருடறம்கோகிகடட, ௨. நிர்மா கப(1ரக௦1வ்‌, . வேம்‌ வாக 
நஹ வும்‌ கிரர்கரரு விடுக்க ௦7 7 1ம011௦ நும்‌ காச 0000110060, . 
கல்வெட்டு : 
1. யாய்‌ இராராப்‌ பெருந்‌ ,.. 
2. டி நாள்‌ நூற்றொருபத்‌ . .. 
5.  காணிக்கும்‌ இவை புரவ[ரி] 
4. இவை நுளம்பாதராயன்‌ எழுத்து இவை... 
11 
1. து நாள்‌ இருபத்தைஞ்சினாலும்‌ . . . 
2, 


ளில்‌ பல ஊர்களிலும்‌ உடையார்‌ சுங்கந்‌ , ., 


98. 


114 
களிலும்‌ படுகை ஆக்கி விளை நிலமும்‌ கமுகும்‌ . , 


விலை மதித்த காசுக்கு இராஜராஜப்‌ பெருவிலை விற்‌ . . - 


நாட்டு விற்கிற நிலத்துக்கு திருமந்திர ஓலை நெறியு[டை] . . 


1 


யாண்டு பதின்‌ ஒன்றாவது குலோத்துங்க சோழவ., . 


வது அளவில்‌ நீங்கலா . ., 


. லூர்‌ திருவுடை மகாதேவர்‌ கோயில்‌ ஆதிசண்டேசுர தே. . 


அம்மன்‌ சன்னஇ-துர்க்கை கோட்ட வேதிகை, 


* 


,........ பின்னி சண்டேசுரநம்பியும்‌ திருக்கோட்டியூர்‌ 


னாளுடையான்‌ யென்‌ பற்று .. 


99 


ஆரிதந்‌ 


த. நர, அ. தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ : 66/1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : பாபதாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 988 
உளர்‌ ; சக்கரப்பள்ளி த ம்‌ ம்‌ ல 

இத்தியக்‌ னிவ 1 308/1966 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அநிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அலை 
அரசு $ சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 

1 

மன்னன்‌ : முதல்‌ இராஜராஜன்‌ எண்‌ ழ்‌ 
இடம்‌ : சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - அந்தராளத்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கிழார்க்‌ கூற்றத்து அகழிமங்கலத்துச்‌ சபையார்‌, அவ்வூரைச்‌ சேர்ந்த திருச்சக்‌ 
கரப்பள்ளியீல்‌ வெட்டச்குடையான்‌ ஆதித்தன்‌ சூர்யபனான செம்பியன்‌ பொய்கை 
நாடுகிழவன்‌ எடுப்பித்த சூர்யதேவர்க்கு இறையிலி நிலம்‌ வழங்கியதையும்‌, 
அமுதுபடிக்கு எற்பாடு செய்ததையும்‌ குறிக்கிறது, சபை நிர்வாகத்தின்‌ &ழ்‌ 
களர்‌ அமைந்திருப்பதை அறியமுடிகிறது. பொன்‌ மாளிகைக்‌ துஞ்சின தேவரான 
சுந்தரசோழ தேவரின்‌ 3 அவது ஆண்டில்‌ காவிரியில்‌ வெள்ளம்‌ ஏற்பட்டுத்‌ 
இருச்சக்கராப்பள்ளியில்‌ சகரையுடைந்து பயிர்‌ நிலம்‌ வீணான செய்தியும்‌ 
உள்ளது. 


ஊரரபறு : 138000 (16 ஜரீர்‌ ௦1 ]8ரம்‌ 1௦ $யாருக மோக, 8 பரு 56% மழ நர கீரிர்ரர்தரு 


பரண வ128 $ோோமு[ கா 10% 8ர்கம்ம பிலா 10 பெயிறு மிம்ற ஜு. 115 
1218610௦06 நீட ரு “0ம்‌ ஈம்ர்டே 8 கம்றாபபர்தரசா2ம்‌ ரூ கஹ்க* 19 ராறு 
0 (118 80010. 1ீரு௦ர்சேயமிழு 14 ரச485 10 146 410௦0 எர்ம்01) 0௦00ம்‌ பெபரர்றத 
(ம்‌6 3ல்‌ 76021 3௦8 07 $மறர8ரக (1௦18 (௦ மவிர்தகர்‌ (மறர்ர்றக னேஸஹு ஊம்‌ 
0251003760 (6 மெ1(14816ம 1கரம்5 எர்ரட ட௦யறம்கரர்ல. 


கல்வெட்டு 


1. ஸ்வஸ்தீடரீ கோ இராஜ 


100 


கேஸரி பந்ம[ர்‌']க்கு யாண்டு[க] 
ஆவது கிழார்க்‌ கூற்றத்து பர 


ஹ்மதேயம்‌ அகழிமங்கலத்து ஸ்பை 


2 

ப்‌ 

4 

5. யோம்‌ எங்களூர்‌ திருச்சக்கரப்பள்ளியில்‌ 

6. வெட்டக்குடையான்‌ ஆதித்தன்‌ ஸுர்யனான செ 
7. ம்பியன்‌ பொ[ய்‌*]கைநாடுகிழவன்‌ எடுப்பித்த 

8. ஸாுர்யதேவர்‌ கோயிலில்‌ ஸுர்யதேவர்க்கு 

9: [ச]ந்தராதித்தவல்‌ இறையிலி நாங்கள்‌ கு 

10. டுத்த நிலம்‌ இவ்வூர்க்‌ கீழ்பிலாற்று 

ர... ஓ லி த மணலிட்டு புன்செய்யாய்‌ 

12, க்‌ கிடந்த... . ழக்கு இன்னிலம்‌ கீழ்பாற்க்கெ 
௮... ௮.௨௦ . நிலத்துக்கும்‌ புள்ளம 
14. ங்கலத்து [நிலத்துக்கும்‌ மேற்கு]ம்‌ தென்பாற்‌ 

15. கெல்லை ஸார்ப . ..... யுழுகின்ற 

16. [ந[ாகர்‌ செய்க்கு [வடக்கும்‌] மேல்பாற்க்கெல்லை 
17. பிலாற்றுக்கு கிழக்கு வடபாற்கெல்லை ஏகம்ப வா 
18, ய்க்காலுக்கு தெற்குமாக இவ்விரைசந்த பெருநா]) 
19. ஸன்கெல்லை யிலகப்பட்ட நிலந்‌ பத்து . -. .. - 
20. பொன்மாளிகைத்துஞ்சின கோ இராஜகே[ஸரிபஃம) 

21, ற்க்கு யாண்டு ௫ ஆவது திருச்சக்கரப்ப[ள்‌*]வி பரீகோயிலின்‌ ே 
2௨, மல்‌ பக்கத்து காவேரி குலையுடைந்து மணலிட்டு வர 


23. ம்பு கெட்டு வாய்மாதி நீர்பூசி நெல்‌ விளையு எழுறுட்டு 
9௩. . ம்‌ கடல்‌ முள்ளியும்‌ புக்கு எழுந்து . :. 
சிய படுடி உ உ வித்து 


101 


27. நீதராதித்தவல்‌ இறையிலியாக விற்ற . . . 


௨8. ரள முற்றும்‌ ஆவணக்களியே கைச்‌ . 


20. , , ல்லைக்குமகப்பட்ட . . . . . பள்ளமும்‌ பாழும்‌ சந்த்ராதித்தவல்‌ 

80. இலிய[ரக]ஃ.- “ல ஸுர்பதேவர்க்கு அகழிமங்கலத்து மஹா 
ஸபை 

91, யோம்‌ பொது இருனா ,..... யமிதுக்கும்‌ இருநாழிக்கும்‌. கறி 
அமிதுக்கும்‌ 


92. . . . அமிதுக்கு ஆக நெல்லு, . பதக்கும்‌ . . . . . . ௨ ன்னுக்கு [குறு] 


னியும்‌ மா. 


89. ஸ்னுக்கு வனெில்‌*]லுகுறுணியும்‌ நிசதம்‌ தூணி . . . ஆக நெல்லு 


னூற்று[இருபதின்‌ க]லம்‌ சந்தராதித்த . . . 


94, ந்மாஹேஸ்வர ரக்ஷை இதம்மம்‌ ரக்ஷிப்பார்‌ [ஸ்ரீி[பரதம்‌ என்தலை 


மேலாம்‌ உ 





*% கல்வெட்டு ஆண்டறிக்கை மூலம்‌ ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. 


102 


த.நா. ௮. தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 72/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு; 8 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கமி, 1020 
ஊர்‌ ; சக்சுரப்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு 


- ௧5 
ஆண்டு அறிக்கை 909/1936 


டப்ப 


மொழி : தமிழ்‌ 


எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : ல்‌ 

அரசு : சோழர்‌ 

மன்னன்‌ : முதல்‌ இராஜேந்திர சோழன்‌ கரர்க்‌ கல்வெட்டு ] ல 
எண்‌ ்‌ ்‌ 

இடம்‌ : சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை ; 5$தவினோத வளதாட்டுக்‌ கிழார்க்‌ கூற்றத்து பிரம்மதேபம்‌ அசகழிமங்கல ச 

்‌ ்‌ ்‌ தீ திறத்து ட்‌ அத! 
மகாசபையார்‌ கோயில்‌ தேவதான நிலங்களுக்கு அவர்கள்‌ இறுத்து வந்த 
இருபது காசு மற்றும்‌ வட்டி. (பொலிசை) ஆகியவற்றை 748 இ லக்கு 


வழங்கிய செய்து குறிப்பிடப்படுகிறது. 


யகர : 17₹600705 119 6%கற (4௦௩ 08 18:05 802 102 சேரகர்கர& 18006 51 (ம மழ 16 
நற (06 3ஹ்ஷக்ஷ்கா ௦8 கய்றுகாசவிவவ, 18. ரிகா. போவ 07 நவம்‌ 
91000௨ ஈவிஹகமேபே, 17% நு ர காரார்‌ நர்ப0ர1ட ௫05 நரக /0ய வர ஐவர்‌ 


785 20 18505, 


கல்வெட்டு : 


1, ராஜராஜந்ர மள* 


2.1௦ 5, சிதைந்து விட்டன, 


103 


1சேயப்‌)பாவையுஞ்‌ சீர்த்‌[த] 
(னிச்‌/செல்வியுத்‌ தந்‌ பெருந்‌] 
[தேவிய]ராகி இத்புற [நெடிதியல்‌] 


ஒடு. வ இ 


ஊழியுள்‌ [இடைதுறை நாடுந்‌ து] 
10. டர்வன வேலிப்‌ படர்‌[வனவ] 

11. ரசியுஞ்‌ சுள்ளிச்‌ சூழ்‌ மதிழட்‌ கெ] 
32. ரஏாள்விப்‌ பாக்கையு[ம்‌] நண்[ணற்க] 
18. ருமுரண்‌ மண்ணைக்‌ கட 

14. . . வீழத்தரசர்‌ தம்‌ 

15. . . தேவியரோங்கெழி[ல்‌] 

16. , முன்னவர்‌ பக்கல்‌ தென்‌] 

17. & 18, சிதைந்து விட்டன, 

19. . . . . [குலதன] 

20. மாகிய [பலர்‌ புகழ்‌] 

21- முடியும்‌ செங்கதி 

22. ர்‌ மாலையுஞ்‌ சங்க 

29. திர்‌ வேலைத்‌ தொ 

28, ல்‌ பெருங்காவல்‌ ப 


25. ல்‌ பழந்தீவுஞ்‌ செரு 
26. விற்‌ சினவிலிருபத்தொ 


27. ருகாலரசு களைகட்ட பரசு 
28, ராமர்‌ மேல்வருஞ்‌ சாந்திம 


29. ததீவரண்‌ கருதி இருத்திய 


104 


80. செம்பொற்றிருத்தகு முடியுமாப்‌ 

51. பெருந்தண்டாற்கொண்ட கோப்பர 

92. கேஸரி பந்மரரந ஸ்ரீராஜேந்த்ரசேசள தே 

99. வர்க்கு யாண்டு அ ஆவது நித்த விநோத வளநா 
94. [ட்டுக்‌ கிழார்க்கூற்றத்து ப்ரஹ்மதேயம்‌] 

5௦. அகழி மங்கலத்து 

வ. பல்ல உல்‌ இ 

ரிக... ஒத்ப்து * கப க 

38. [ர] தித்தவல்‌ , .... 

29. மஷரதேவர்‌ தேவத்சநமாக 


40, ... . அநுபவித்து இறை யிறு 
4. பல்ல வுழு இ. யாண்டு அ 
42. . . . . . இறுத்து இறைகாசு இரு] 


48. [ப]து இக்காசு இருபதுஞ்‌ சேர ஆட்டாண்டு தோறு 
44, ம்‌ பொலிசைக்‌ காசு இருபது பொலியக்‌ காசு 

45. . , இப்பூவில்‌ அரைக்கால்க்‌ காசு பொலிகை . . 

46, புலிய இதேவர்க்கு . ... . : உள்ள எண்பது . 

47, ஞூ இத்தேவர்‌ நிலம்‌ சந்தரரதீத்தவத்‌ இறையிலி 

48, யாக முன்பு அநூபவித்து வருகிற நிலத்து 


49, பொக ...... மங்கலத்துன்னில . ... ௨. உவ 

50. வழுத்தூர்‌] உல ட ஸ்டடி ரத க்ரமவித்தன்‌ ஆநந்த நிலத்துக்கு . . .. 
வைக்கும்‌ 

51. லத்து பர.... லத்தூற்‌ . . . வித்தன்‌ னிலத்து ஏத்தினமிழ 

22. லல எடு வடபா[ற்‌*] கெல்லை குரவஸரி மரப க்ரமவித்தந்‌ 


105 


535. 


54. 


65. 


90, 


உ. 


டட என்தன்‌ படட ட லட ம்‌ வந்த இறை எப்பேற்பட்டதற்கு எங்கள்‌ 


, டுத்து னாங்கள்‌ சந்த்ராதீத்தவத்‌ இறையிதுத்துக்‌ குடுப்பதாக இசைந்த 
இறையிழிச்சு இறை[யி*]லி செய்து குடுத்தோம்‌ 


மஹாதவர்க்கு அகழிமங்கலத்து ஸபையோம்‌ இந்த ஸயையார்‌ இக்‌ 
கோயில்‌ . . . . யார்‌ கோயிலில்‌ முன்‌ கூட்டக்‌ குறைவற 


க்‌ கூடியிருன்து பணிப்பணியால்‌ பணிக்க இந்த ஸிலரலேகை எழுதி 


னேன்‌ . . . . எழுத்து ஆசார்யன்‌ கரிகாலசோழ , ..... 
ப்பெருன்தச்சனேன்‌ இந்த எழுத்து வெட்டினேன்‌ சிவ. .. . . . காஷ்ட 
கணி. உ ஓக ௮.௮ ஆ. 12. ஆடி வைமானி வீதிவிடங்க. . ..... இது பந்மா 


மஹேஸ்வர ரக்ஷை. 


106 


து,ந்ர்‌, அ. 


தொல்லியல்‌ துறை - தொடர்‌ எண்‌ : 76/1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: : கி.பி. 1021 
ஊர்‌ ; சக்கரப்பள்ளி க 
இத்தியக்‌ கல்வெட்டு |; _ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : று 
அரசு: சோழர்‌ ஊர்க்‌: கல்வெட்டு 3 
க 
மன்னன்‌ : மூதல்‌ இராஜேந்திரன்‌ பவது ] 
இடம்‌ : சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை மேற்குப்புறச்‌ சுவர்‌, பட்டி, 
குறிப்புரை : அகழிமங்கலம்‌ ஆளும்‌ கணத்தாருள்‌ குரவசரி மாதவக்கிரமவித்தன்‌ என்பவர்‌ 
இருச்சக்கரப்பள்ளி இறைவர்க்கு 35 காசுகளுக்கு நிலம்‌ விற்றமைக்கான 
ஆவணம்‌ இது. 
8றாமாரகாரு , 7600708 115 8818 08ம்‌ ௦1 18ஈம்‌ 107 35 ந8$ப 03 நயரக185ம்‌ 14800௧௨% 
ரஹா ஜாரரகற, 006 கா௦றத 112 அிரியாறகரகா ௦8 கிவிப்ருகறதவிகாம, (௦ (46 
(6ாரற19 ௦8ீ 7170008116கரகறறவ1ம்‌ ரிக்கா. 
கல்வெட்டு: 
1, திருமன்னிவள 
2. ர இருநில மடந்தை 
6. யும்‌ போர்ச்சயப்பா 
4, வையுஞ்‌ சீர்த்தனிச்‌ 
5, செல்வியுந்‌ தன்‌ பெருந்‌[தே] 
6. விய[ராகி]யின்புற நெடி 
7. [திய]... 
8, [னவே]. .. 
9, [வாசியுஞ்‌] . . -.- 


ட 
ம 


மதிட்‌ கொள்‌[ளிப்‌] . . . - 


107 


11. கையுந்‌ நண்ணற்கருமுரண்‌ மண்ணை ,,..; 
12. கடலீழத்தரைசர்‌ த முடி . .... 
19, ., , ஓங்கெழில்‌ முடி .. ... 

14, [ன்னவந் ைிவத்த சுந்தர ..... 
15. [தெண்டிரை ஈழ மண்டல] .... . 
16, கேரளன்‌ முறைமையிற்‌ சூடும்‌ . . 
17. லர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ 

18. வேலைத்‌ தொல்பெருங்காவல்‌ . . 
19. செருவிற்‌ சினவி இருபத்தொரு [கால்‌] 
20, அரசு களைகட்ட பரசுராமன்‌ 
21. சாந்திமற்றீவரண்‌ கருதி ,.... 
92. செம்பொற்[நிருத்தகு முடி . ... .. மாப்9[பாரு த] 
28. ஸண்டாற்‌[ கொண்ட கோப்‌]பரகேஸரி பந்மரான 

24, ராஜேந்த்ர[சேரள] தெவர்க்கு யாண்டு [ஒந்பதா] 

25. [வது] நித்தவினோத வளநாட்டுக்‌ கிழா[ர்‌*]க்‌ கூற்றத்‌ 
26. து ப்ரஹ்ம$தஸம்‌] அகழிமங்கலம்‌ யாளும்கண 

21. த்தாருள்‌ குரவசரி மரதவக்ரமவித்தனேந்‌ இவ்வூர்‌ 
28, த்‌ திருச்சக்கரப்பள்ளி மஹா தவர்க்கு நான்‌ விற்று 
29. க்குடுக்கும்‌ நிலமாவது இந்நிலத்துக்குக்‌ கீழ்பாற்‌ 

90, கெல்லை நீலமங்கலத்து நிலத்துக்கு மேற்கு 

81. தென்பாற்கெல்லை இத்தேவர்‌ நிலத்துக்கு 

92 1௦ 94 சிதைந்துவிட்டன. 

95. மிவின்றி மிகுதிக்‌ குறை ...... 

36. த்துக்‌ கொண்ட காசு முப்பத்தைஞ்சு 

31. இக்காசு முப்பத்நைஞ்சும்‌ இதுவே . . . 


88. ,.,. ,மேல்பட்ட..... விற்றுக்‌ குடுத்த நிலம்‌ 

89. ..... . ம்யி[றை இழிச்சு] விற்றுக்குடு , . . 

0, கடி உறிது லட நிலம்‌ . . . பொந்‌, ,.... 

கா்‌, லவோலை[யாவ][து வே[பெ]று . ... வதாகவும்‌ ,.... து வேறு 
பொருண்மாவறுதிப்‌ பொருள்‌ சிவோலை கா] 

42. ட்டக்‌ கடவரல்லாதாராகவும்‌ இப்பரிசு இட்‌ டட உன்றி பூ 

48... ம ர. செய்து குடுத்தேன்‌ இத்திருச்‌[சக்கரப்பள்‌]ளி ணத 


108 


த.தா, அ, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 5 


இடம்‌ : 


குறிப்புரை : 


இபாாாறகாரு : 


கல்வெட்டு : 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 77/19 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு: ப 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 11-ஆம்‌ நூற்றாண்டு 
சக்கரப்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு ] 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 1... 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ன 
சோழர்‌ டத ன்‌ ு 
ஊர்க்‌ கல்வெட்டு ்‌ ம்‌ 
முதலாம்‌ இராஜேந்திரன்‌ ம்ம ] 


சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை மேற்குப்புற வெளிச்சுவர்‌. 


அகழிமங்கலத்து சபையார்‌, அவ்வூருட்படும்‌ இருச்சக்கரப்பள்ளி இறைவர்க்கு 
நிலம்‌ இறையிலி செய்து வழங்கியுள்ளனர்‌. நிலத்தினை பர்கோயிலுடை 
யார்கள்‌ வேஹறொருவரிடம்‌ ஒப்புவித்து, அமுதுபடி, மற்றும்‌ சல வழிபாடு 
நடப்பதற்கான செலவினை ஏற்கச்‌ செய்தனர்‌. அவர்கள்‌ செய்யத்‌ தவறும்‌ 
நிலையில்‌, அகழிமங்கல சபையாரும்‌, கோயில்‌ மகேள்வரரும்‌ தண்டித்து 
வசூலிக்கலாம்‌ எனவும்‌, அப்‌2போாது ஸ்ரீ கோயிலுடையார்களே ௮வ்வழிடாடு 
களைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌ எனவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து. 


6௦௦06 (6 நஹ ராச 18ம்‌ 0018110010 7 1ம௦௦வி்காகறக!1 கிரா ந 6 
$வஹ்மா 67 கவிக்றவதவிகரா. 716 0௦௩2100 1804 85 வோர்ரப516ம்‌ 10 50300 
1பர்்ம்மவ] ந ரிந்ந் 010011 ம்கடுகா%க1்‌ காம்‌ காகாஜோோகாம்‌5 8676 ரரக௦6்‌ 1௦7 
970720]1ற கும்‌ 8000 ௦7761றஜ5. 1௩06 021 ௦1 (61 ரீகயமர௦ 10 00 50) 198 
$ஹ்ந்வரஹா வம்‌ நரீகப்கா காக; 8616 பொறரோர6ம்‌ ௦ 001150 11 0 வோம்‌ 
ரர 89பா28 உரம்‌ 16 ஜூ௦ரநர்ற 00யயம்‌ 06 10௧06 037 [101] மம்க1ரகா (௨06011 0 
ஜட நம்‌ ரர ரர்த்ம்‌ மிருக தபாக. 


1. ஸ்வஸ்திஞீ ... .. . . [மன்னி வளர 
2. யும்மு . . ... தெந்தவ 
9. வைத்த ௬. ..,.. முடியும்‌ தெ 


109 


ர 


ண்டிரை ஈழ... எறிபடைக்கே 


5, ரளர்‌ முறைமையிற்‌ . . . . னமாகியப 

6. லர்‌ புகழ்‌ முடியும்‌ . , . . மாலையுஞ்‌ சங்கதிர்‌ வே 
7. லைத்‌ தொல்பெருங்‌[கா]வல்‌ பல்பழந்தீ . . 

8. த்திய செம்பொ 

9. ஐ்றிருத்தகுமுடி , . . 

10. மாப்பொரு தண்‌(டால்‌] . . .. 


11. கோப்பாகேசரி .. .. 
12. . . ராஜேந்தர்‌ சே[ழ] 
12. (சிதைந்துள்ளது) 

14, .... . நித்த வினோ 
15, த வளநாட்டு கிழார்க்கூ 
16. ற்றத்து ப்ரஹ்மதேய 
17. அகழிமங்கலத்துட்படு 


18, . . திருச்சக்கரப்பள்ளி ம 
19, ஹாதேவ. ... 
20. ல்‌ உடையா . ... 


21, ஹ்மணார்‌ புல... . 

22. தேவன்‌ இ... 

28. யிரத்தணனா . . . 

24, ஸண்டு எட்டாவ .. . 

25. . . அகழிமங்க . 

20. லத்து ஸயை௰., . 

27. க்கல்‌ இறையிலி . . 

28, . . . பயிர்‌ செல்‌ 

29, & 30, சிதைந்துள்ளது 
81. ச்‌ செய்[ா*]ராகவும்‌ . 

92. லஸ்வகம்‌ இரக்‌ . . . 

93. நின்று திருந... 

84) 85) 36 - சிதைந்துள்ளன 
81. தனம்‌ புகல்‌ இய்யா 

88. ண்டு விலை கொண்டு. ... 
29, மாக சிவயோக கன்டரர்‌ பட்டர்க்கு 


110 


40 
47, 


42. 


43. 


கக்‌, 


க. 


45, 


41, 
௧8, 
51. 
52. 
59, 
௦4, 
95. 
௨6. 
57. 
56, 


59, 


60. 


வு வ்ட்து ல . புழுக்குக்கறி 

அரிகிறுகு ௨ ௬ உல்ல 2 ல ஞ்க உண்டாய்‌ மிளகு 

[க]கும்‌ நெய்‌ அஞ்சு . . . . க்கும்‌ நிசதம்‌ குசக்கலமும்‌ உட்பட . ற்‌ 
நுட்டன பரிசுக்கு வேண்‌ .. 

நெல்லுக்குறுணி ஆக . . . . நிசதம்‌ நெல்லு ஜஐய்ங்குறுணி . , ... 
டுவா[ர்‌*]க்கு நிசதம்‌ நெல்லு நானாழியும்‌ ஆக 

னாழியும்‌ நித்த . ... ... ௧ சந்த்ராதிதவத்‌ இவ்வகழிமங்கல , , 


... ஸ்பயையார்‌ கண்காணியோடும்‌ செலுத்த 

குறையச்‌ செலுத்தல்‌ இவ்வகழிமங்கலத்து ஸபையாரும்‌ பந்மாஹேஸ்வர 
ரும்‌ தண்டிச்சுச்‌ செலுத்துவித்துக்‌ கொள்ள 
. தாரும்‌ மற்றும்‌ இந்த ஸாஸநம்‌ பற்றி அநுமவிக்கும்‌ ஸ்ரீகோயிலுடை 
யார்களும்‌ இப்படி இந்நிவந்தம்‌ செலுத்தக்கடவார்‌ 
... _ஸன்மாய்‌. ஸ்ரீராஜராஜ 
49, 50. சிதைந்துள்ளன. 
த்திராண்டும்‌ யிரு. செல்லா 
... தீதிருவிளக்கு இறையான்‌ 
[குடி] நிலன்‌ எழுமாவும்‌ 
. . தில்‌ திடல்களும்‌ கல்ல 
. . பத்தைஞ்சு குடுத்துக்கீழ்‌ 

௨௨ ன ஆரூர்‌ மரு. . 


௨௨.௨... சோழக்க . . 

கவும்‌ இப்படி . .. ... சக்கரப்பள்ளி , , . தேவர்க்கு இ ஸ்ரீகோயி 
லுடைய புல்லாலி மாதேவன்‌ இரணியும்‌ சாத்தனாரும்‌ தாழி மாறனு 
ம்‌ சூற்றிநீலவிடனும்‌ . . . . . சங்கனும்‌ உள்ளிட்ட இவ்வனைவோரம்‌ 


இத்தளி முன்‌ சொல்லப்பட்ட இவ்வனைவரும்‌ சொல்ல இஸி[லாலேகை 
எழுதிநேன்‌ ஊதி 

யூர்‌ *] மாத்தாண்டன்‌ மனிப்பா . , யனேன்‌ இந்த எழுத்து வெட்டி 
னேன்‌ சிறுதனத்துக்‌ காட்டகாரி தேவ்டி கருமாணிக்கனேன்‌ இது 
யந்மராஹேஸ்வர ரை. 


11] 


த்‌. நா. அ. தொல்லியல்துறை தொடர்‌ ஏண்‌ ; 78 / 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 17 
வட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1266 
உளர்‌ ; சக்கரப்பள்ளி ட டப ட்‌ 9 

இந்தியக்‌ கல்வெட்டு ட 161969 
மொழி: தமிழும்‌, சமஸ்கிருதமும்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்த: தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு : க்‌ 


அரசு : பாண்டியர்‌ 


மன்னன்‌ :; முதல்‌ சடையவர்மன்‌ சுந்தரன்‌ 


இடம்‌: 


குறிப்புரை : 


ஒபஙறாகார ; 


கல்வெட்டு : 


ஊர்க்‌ கல்வெட்டு ] பு 
எண்‌ ர்‌ 


சக்கரேஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை, அந்தராள வடசுவர்‌. 


திருச்சக்கரப்பள்ளி இறைவரின்‌ உ ந்சவமூர்த்தங்களைக்‌ கண்ணலனூர்க்‌ கொப்பம்‌ 
இரண்டு கரைதநாடு ஆகியவற்றைச்‌ சேர்ந்த வாணிக நகரத்தார்கள்‌ எழுந்‌ 
தருள்வித்தனர்‌. சித்திரைத்‌ திருவிழாவில்‌ உற்சவமூர்த்தங்களின்‌ திருவீத 
உலாவுக்கான திருவெழுச்சித்‌ தேவலை எனப்பட்ட செலவினத்தை ஏற்றனர்‌, 
சக்கரப்பள்ளிக்‌ கோயில்‌, வாணிகன்‌ பெருவழிக்கு மேற்கில்‌ உள்ளது என்ற 
குறிப்பு உள்ளது. 


ரீம்‌ 160006 (15 1051818110. ௦மீ நார0ர26 ர்ராத2௦6 01 00ம்‌ ஊம்‌ 0௦0068$ 
800 16 பேறா ரேர்‌ 40 000001 (46 880762ம்‌ 0100685100 ஷ்‌ 16 18 ஈவி 
நர 116 ரர்௦ொப்‌ு ப்ர்ராக 0 ரசாற்காம்‌ தம்பி நலி௦த 1௦ கப்று ௦8 
ாறமாமா றக ஊம்‌ ாஹம்ெரகொவ்ாகம்ப, 1119 நுூரர்ர்0ற6ம்‌ மகட்‌ 115 
$ற1௦ ௦7 பேவ காவறவிர்‌ பூம்ஹ்க ]வுஹகா 8110816000 116 */257ரர ஏர்க்க 
௦ரீ (ரகம்சா5 பி] ஷு (ஹர்‌ உரறராயா விட்‌, 


1. ஸ்வஸ்திஸ்ரீ ஸமஸ்த ஐகதரதரர ஸேோமகுலதிலக 


2. மதுரா 


9. பூரிமாதவ கேரளவம்ச நிர்மூலன லங்கர[த்‌*]வீப 


112 


10. 


12. 
15. 
14. 
1௦. 
16. 


 சந்ளி 


18. 
19. 
20, 
21. 
95, 
இது, 
94. 
95. 
26. 
2. 


ஸஷூண்டந [த்‌*]விதியா ரரம சேரனருல ஸை 

லகுலிச கர்நாடராஜ வித்யர[ப] 

ண காடக கரிகூட பாகல விவித 

ரிபூ துர்க்காம[ர்‌*][தந வீரகண்ட கேர 

பாரல விரிந தரவ [த*]ஹந காஞ்சிபு 

ராதீஸ்வ[ர*] கணபதி ஹரின [சரர்தரல! நெல்லூர்‌ புர 
விரசித வீராபிஷேக ப்ரணதரரஜ ப்ரதீஷ்டரபக 
மஹா ராஜாது ராஜ பர$மஸ்வர கோச்ச[ட பன்மரா] 


ன திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ [ஸ்ரீ சுந்தரபாண்டிய] . .. . 
யாண்டு ௨௪ வது நாள்‌ வ்ருச்சிக நாயற்று அபர பக்ஷத்து 


சதூர்த்தியும்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்‌ 

ற ரோசணி நாள்‌ 

கண்ணநூற்‌ கொப்பத்து பதிநெண்‌ 

பூமியில்‌ வாணிக நகரத்தோமும்‌ இர[ண்ர்‌] 
டுகரை நாட்டில்‌ வாணிய நகரத்தோ 

மும்‌ நம்‌ வாணிகன்‌ பெருவழிக்கு மேல்பால்‌ ௨ 
டையார்‌ திருச்சக்கரப்பள்ளி உடைய நாய 
னா[ர்‌*]க்கு முதலியரையும்‌ நாச்சியாரையும்‌ ஏ 
நியருளப்‌ பண்ணிவித்து இவர்‌ எழுந்தருளூ[ம்‌*] சித்‌ 
திரை.த்‌ திருநாளில்‌ திரு(9)வழிச்சி தேவையும்‌ 
குறைவறுப்பதாகவும்‌ சம்மதித்தோம்‌ கண்ண 
நூற்‌ கொப்பத்து பதிதநெண்‌ பூமியில்‌ வாணி 

க நகரத்தோமும்‌ இர[ண்‌*]டுகரை நாட்டில்‌ வா 
ணிக நகரத்தோமும்‌ ௨ 


113 


த, நர. அ. 


மாவட்டம்‌ : 


வட்டம்‌ ; 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 
மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை ; 


ஒபர 8ரரு : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 79 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு ; 4 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : சகம்‌ 1397 
கி.பி, 1475 

சக்கரப்பள்ளி ரத்தச்‌ . ்‌ 

இத்தியக்‌ கல்வெட்டு ட :58/1989 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு: கு 
விஜயதநகரர்‌ 


எண்‌ 


ஊர்க்‌ கல்வெட்டு 6 
சாளுவத்‌ திருமலைராயர்‌ 


சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டப வடசவர்‌ 


அரசர்‌ திருச்சக்கரப்பள்ளிக்‌ கோயிலுக்கும்‌ அரியலூர்க்‌ கோயிலுக்கும்‌ பூசைத்‌ 
இருப்பணி நடத்துவதற்காக வரியினங்கள்‌ பலவற்றைச்‌ சர்வமானியமாக 
அறிவித்துள்ளார்‌. இட்டிகை, சூலவரி, கொத்து இலக்கை, புலவர்‌ கரணீகர்‌ 
சோடி, ஆதானி சோடி, இளஞ்சோடி, வீர சோடி, அதிகாரி சோடி, தஞ்சாவூர்‌ 
ஓலை எழுத்து வர்த்தனை, பிரதானி சோடி முதலிய பல வரியினங்கள்‌ 
குறிப்பிடப்படுகின்‌ றன. இதற்கான அரச ஓலை (நிருபம்‌) தருவன ந்தாழ்வார்‌ 
ஆசுகவீராசர்‌ என்ற அதஇகாரி மூலம்‌ வரப்பெற்றுள்ளது. 


11 200705 11824 (06 6%001965 707 ௦01 000(10த 907511 ஊறும்‌ 4௦12 ரஉறவ்ா5 
10 14௦ 060ற165 08 ப்விடுகாலர( வரகா ஹம்‌ தீரர்நர்ிர்ரீகார-0றம்க றஷஹகா உர 
கறு வீயா 8௦ 10 66 சர்‌ ஆர்‌ (1௪ ல்க மெறம்‌ 0611607424 நந 106 பேனா றம்‌, 
11 $ மேோர்‌[0றகம்‌ 1921 11௦ £0ல1 ௦27 ( நிரூபம்‌-161127) 00௩0671068 2 8ம்‌ 
111021 106 0070 01110/8] நகறடம்‌ 1 ஹகாம்விரகா கலக ஹு, 


1. ஸ்வஸ்துஸ்ரீ சகாப்தம்‌ ௩௭௯௦௭ இதன்‌ மே 


2. ல்‌(மேல்‌) செல்லா நின்ற மன்மத சம்வ[த்‌*]ச 


5- ரத்து ஸிம்ஹ நாயற்று பூர்வயக்ஷத்து த 


114 


16. 
தி 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 


ஸமியும்‌ சுக்கரவாரமும்‌ பெற்ற மூலநக்ஷத்ர நாள்‌ 

ஸ்வஸ்தி. மந்‌ மஹாமண்டலேஸ்வரந்‌ மேதினி மீ 

சுரகண்ட . . . கட்டாரிசாளுவ இராசயகஸி சாளுவ பகைத்த 
வன்னியர்‌ குலைகால சம்பூராய . . . ஸாபநாசாரிய சங்கா!பி] 
ஷேஹ ஸமராங்கவைரி ஸ்ரீரங்க ஸ்தாபநாக்ஷ£ரிய 

சாளுவத்‌ இருக்வள்ர்கை மஹாஇராசா திருச்சக்கரப்பள்ளி ' 

உடைய நயினார்‌ திருநாமத்துக்காணி திருச்சக்கரப்பள்ளிக்கு[ம்‌] 
அரியலூர்‌ அரியிலிடம்‌ கொண்ட நயினார்‌ [கோயில்‌] பற்றுக்‌ 

கும்‌ பூசைத்‌ திருப்பணி நடத்த வேணும்‌ என்று இற்றை நாள்‌ 
நிருபம்‌ திருவுள்ளம்‌ பற்றி [நட்டம்‌] இட்டிகை சூலவரி கொத்து 
இலக்கை புலவர்‌ கரணிக்கசோடி ஆதானிசோடி இளஞ்‌ 

சோடி வீ[ர*][சோடி அதிகாரிசோடி தஞ்சாவூர்‌ ஓலைஎழுத்துவத்த 
னை ப்ரதாநிசோடிக்கு மடக்குவரி கட்டுமாவிலை குளவடை நாட்டு 
காணிக்கை நாடு தலையாரிக்கம்‌ வாசலில்‌ அதிகாரி சோடி முத 
லாக ஸர்வமரந்பமரக உடையவற்கு மஹாபூசைக்கும்‌ திங்கள்‌ திவ 
ஸம்‌ திருப்பணிக்கும்‌ கழித்தபடிஆலே சந்திராதித்தவரையும்‌ ஸர்வம 
ஈநியம்‌ ஆக நடத்தத்தக்கது ஆக நித்ததினோத வளநாட்டு மண 
லூர்‌ ஆராவமுது பட்டர்‌ திருவனதந்தாழ்வார்‌ ஆசுகவிராசர்‌ கையில்‌ 
நிருபம்‌ திருஉள்ளம்‌ பற்றி (அ*]ருளுகையில்‌ என்று என்றைக்கும்‌ ஸர்வ 


மாநியம்‌ ஆக பூசை திருப்பியும்‌ நடத்திக்‌ கொண்டு சுகஇத்திலே இ 


ருக்கவும்‌ 


த. நரா. ௮. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 80 / 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ற 

வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 18ஆம்‌ நூற்றாண்டு 
உளர்‌ : சக்கரப்பள்ளி இந்தியக்‌ கல்வெட்டு ர்‌ ட 

மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 

எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : வ 

ப்வு களத்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ]்‌ ர 

மன்னன்‌ : குலோத்துங்கன்‌ எண்‌ ] 

இடம்‌ : சக்ரேஸ்வரர்‌ கோயில்‌ - கருவறை மேற்குப்புறச்‌ சவர்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. குலோத்துங்கன்‌ பெயரும்‌, 87 என்ற ஆட்டு ஆண்டும்‌ 
(எந்த மன்னன்‌ 2) மட்டுமே தெரிகிறது. 


ஒபரரகார : நிரகதாமரரம்‌. வெயது 41௦ நக [8101௭0 ஹ௨ கரம்‌ 46 ரததம்‌ ககா 37 (௩௦௭7) 
0௦010 6 85007(2ம்ற௦3்‌, 


கல்வெட்டு 
1. சக்கரவர்த்தி வீரஸிமரஹாஸத்து . . - 
2. கேசரி பந்மரான .. .. . குலோத்துங்க 
5. [கூற்றத்து அவளி 
4, ஸூம்‌ பலரை , .. 
5. யான்‌ சிங்க பட்டனும்‌ 
6, 


யானும்‌[ம்‌*] இவ்வனைவோம்‌ ., .. .. ருடையான்‌ தேவந்கனக 


7. யாண்டு ௩௨௭ ஆவது புரட்டாதி மாஸத்து இவரிடை 


116 


த நா, அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 81 / 1986 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
உளர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடல்‌ : 


குறிப்புரை : 


இறகு : 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 25 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கிபி. 1241 
திருமண்‌ டங்குடி இந்தியக்‌ கல்வெட்டு 1. 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை). 
தமிழும்‌ கிரந்தமும்‌ முன்‌ பதிப்பு ; 4 
சோழர்‌ 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ ஊர்க்‌ கல்வெட்டு [1 ல்‌ 

எண்‌ ] 


வென்‌ கோயில்‌ - கருவறை வடக்கு, மேற்கு, தெற்குச்‌ கவர்கள்‌. 


குலோத்துங்கசோழ உளநாட்டு திருநறையூர்‌ நாட்டு அகரம்‌ ஸ்ரீதிராசராசச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து மகாசபையார்‌, எழுதிக்‌ கொடுத்த ஆணை (நியோகம்‌) 
இது. வன்னியர்கள்‌ வரிதண்டுகிற போது தவறா, (பட்டர்கள்‌ இழக்க 
வேண்டிய வரியினையும்‌ குடிகளிடம்‌ வசூலித்தல்‌. ௮தஇக குடிமை எகுலித் தல்‌) 
வகூலீத்ததால்‌, குடிகள்‌ முறையீடு செய்ய மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
காலத்தில்‌ கடைப்பிடித்த நடைமுறைகளை, மாற்மாமல்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்று செய்யப்பட்ட முடிவினைத்‌ தெரிவிக்கிறது. நான்காண்டு 
களுக்கொருமுறை, நிலப்பங்‌€டு (கரை செய்தல்‌) செய்யப்பட வேண்டும்‌ என்ற 


[5 நன்கு | 


விவரமும்‌ தெரிவிக்கப்படுகிறது. 


716 450100 (ப்ரதி ரவீமீர 0. 16 முக்க மரீ கதவாகமி 51 
8 வர்கா2ரக 0௦மற6ர் கதவி 1௩ 14 மற காவியா 180 1ந ே1௦1மய௩தக 01௦18 
ஏவி கரே 19 7600024118 போரயொமர்கா௦௦5 நர்ஸ்‌ 16ம்‌ 1௦ 182 115 
சன்டை எஷ  மாணர்ர்றேசம்‌. 8 மகம்‌ ம௨ ஏகயாப்ரகா.. (லட 0014601075) 
௦011சவ்௨ம்‌ பீடி (வே மய ௦1 (6 நிற்க ஷ 8150 0௩ ம 18ல்‌. 0%00ர$ 
ஹும்‌ 00699 10 வர்க்‌, 0௩ ர்ச்‌ 6066012140, 1018 0820151011 125 14040 
ஹூ 11 நல்ல்‌ (ங்க ககாராக நவரச 800ற120 2ம 188 06 ௦7 நிசார்கனோகா 1.6, 
78 ய டம்ராதக பக 11 66 101107௧ம்‌. 1821௦ ௦8 446 7681/10081101 ௦4 18ம்‌ 
(88ம்‌ 00921) ௦006 று 1$0ம 36875. 15 81950 ா2ற110068, & நாறா வார 
௦ம்‌ (அறுக்ர்கறறகர்ப் காம) ஐ2 பக016ம்‌ 1ந க01௧10௦௦. 


117 


கல்வெட்டு : 


்‌, 


ஓம்‌ ஸ்வஸ்திஸ்்‌: த்ரபுவனசக்கரவத்தி ஸ்ரீராஜராஜ தேவற்கு யாண்டு 
உம்௫ ஆவது சிஷபநா[யற்று] அப[ர]பக்க்ஷத்து துவாதெசியும்‌ புதத்‌ 
கிழமையும்‌ பெற்ற ரேவதி நாள்‌ குலோத்துங்க சோழ வளநாட்டு திரு 
நறையூர்‌ நாட்டு அகரம்‌ சிரி இரா[ச*]ராச சருப்பேதி மங்க .. யார்‌ 
கோயிலிலே தந்மிசெ .. .. கொட்டி கூட்டங்‌ குறைவறக்கூடி 


இருந்து மஹ . ள்‌ 


நாட்டு குடிமக்களுங்‌ கண்டு நம்மூரி[ல]வ[ர்‌[கண்டு வன்னியர்‌ பற்றி 
கடமை குடிமை சண்டுகிற இடத்து மு. . . துங்‌. . டி அன்றிக்கே 
குடிமைகளை ஏறக்கொண்டும்‌ காசு தண்டியும்‌ பட்டகள்‌ பேரில்‌ வரி 
களை எங்களை தண்டியும்‌ இப்படி செய்கையாலே தரிப்பற்று பயிரேற்‌ 

_ஜாற்றறுபத்திரண்டுமா மு, ,. , டகன்‌ குடியிருப்பு ௫ ௨௰ கூ. 


[எப்‌ 


நிக்கி மடக்கு ௫ ஞாரற்றறுபதி 


நாலும்‌ குடிமை கொள்ளுமிடத்து பெரியதேவர்‌ காலத்து உடையார்‌ 
திரிபுவனவீரிசுரமுடையார்‌ கோயிலுக்கு திருநாள்களுள்ளிட்ட கோயில்‌ 
குடிமை செய்யவும்‌ காவேரி கரை உள்விட்ட செந்நீர்‌ வெட்டி 
செய்யவும்‌ பட்டகள் பேரால்‌ வரிக்கு எங்களைப்‌ பிடியாதொழி. . , 
மைக்காசெ . . . ன்றெங்கள்‌ பேர்‌ ., ... . ண்டு தண்டாதொழியவும்‌ 
மாறும்‌ காசுவற்க மென்[று] 


இதுக்கு சொல்லப்பட்‌[ட*] தேவைகள்‌ செய்யக்‌ கடவதல்லாதாகவும்‌ 
கரை செயுமிடத்து ஓராட்டை நாள்‌ நிந்று தவிர . . .ந்பு நாலாட்டை 
நாள்‌ கழிச்சு ஊருக்கிரையக்‌ கரையிடக்‌ கடவதாகவும்‌ இப்படி தவிரச்‌ 
செய்தார்களாகில்‌ கிராமத்துரோகிகளும்‌ நாட்டுத்துரோகிகளுமாகவும்‌ 
இப்படி . . வித்தமையில்‌ இப்படி செய்யு ௨... மிடத்து முந்பு 
குடிமை தவிர எழுதிந ஆயத்‌[த1பத்திர படி 


தேவை செய்வா[ரோம்‌| இப்படி செய்க: இவர்களருளிச்‌ செய்க, தந[த்‌*] 
தமுத்‌ தலமும்‌ , . . நேன்‌ இவை எந்‌ எழுத்து” இப்படிக்கு மகா 
ஸயைபையு[ம்‌*] நம்மூ[ரு]டையாரும்‌ எழுதி எழுத்திட்ட மகாசபையார்‌ 
நியோகப்படி கல்வெட்டித்து 


118 


வட வ ம்பம்‌ 
வூ மூ 03 ஐ 


15, 
16. 
17, 
16. 
19. 
20. 
21. 
22. 
22. 
24. 
25. 
26. 
27, 
28, 
29, 


மாங்களுர்‌ இலே 
ரகநாயக பட்டஸ்ய 
உமியூர்‌ எச்சமுத்‌ 
தி பட்டஸ்ய 
அசுவூர்‌ தெக்கணா 
மூத்தி பட்டஸ்ப 
இராயூர்ச்‌ செரும 
டை அகில நாயக 
பட்டஸ்ய இர[ா*]ம 
இர்ட அ.லட 
[கண]ஞ்சை தில்லை 
நாயக பட்டஸ்ய 
குரோவி ஆழ்க்‌ 
கொண்ட வில்‌ 

லி பட்டஸ்ய 
க[ணிஞ்சை திரு[ந] 
ட்டமாடி பட்டஸ்ய 
கராம்பி செட்‌ 

டி கந்தாடை மக 
ஈதேவ பட்டஸ்ய 
பூவணூர்‌ மகா 

தேவ பட்டஸ்ய 
அட்டாம்‌ புறத்து 
மகா தேவ பட்டஸ்ய 
பரந்தூர்‌ விநா 

யக பட்டஸ்ய 
பெருமருதூர்‌ 
சூரியதேவ பட்‌[டஸ்ய] 


90. 
91. 
92, 
99, 
94. 
95. 
96. 
94. 
38, 
39. 
40. 
41, 
42. 
48, 
44, 
45. 
46, 
47, 
48. 
49, 
50, 
51, 
52, 
௦94 
54. 


95. 


56. 
5. 


119 


பொல... 

றதே. .. 

லதிரி, 
ட்டஸ்ய . . 

ம்‌ புறத்‌ .. 
பகபட்‌ ... 
கண்டேற்று [பெரி] 
யபிராந்‌ பட்ட அ 
திராத்திரியாஜித: 
திருக்கடவூர்‌ ச 
வாபதி பட்டஸ்ப 
நின்ம்பை நீலக்‌ 
கிரீவ பட்டஸ்ய 
சேநலூர்‌ திருச்‌ 
சிற்றம்பலமு 
டையான்‌ பட்‌ 
டஸ்ய பெரும 
ருதூர்‌ நச்சிநார்‌ 
க்கிநியாந் ப 
ட்டஸ்ய 

இராயூர்‌ முகட்டவ 
லநாயக பட்டஸ்ய 
புள்ளூர்‌ தேவ[ர] 
ஈச பட்ட ஆகிதாக்‌ 
நி:- இராயூர்‌ செ 
ஈட்டை னாயக , 
வேண்‌ 


டு பட்டஸ்ய 


த. நா. ௮. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 82/ 1986 


மாவட்டம்‌ ; தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ன 
ஊட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 39-14ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ $ திருமண்டங்குடி இந்தியக்‌ கல்வெட்டு 1. 
மொழி: சம்ஸ்கிருதம்‌ ஆண்டு அறிக்கை ்‌ 
ப்‌ 
எழுத்து : கீரந்தம்‌ ம்‌ 
ட்டு 8 முன்பதிப்பு : ஸ்‌ 
அரசு $ _- 
டட ஊர்க்‌ கல்வெட்‌ ] 
மன்னன்‌ 1 2 வயு பண்பை. இ 
எண்‌ ] 
இடம்‌ : சிவன்கோயில்‌ - தென்சுவர்‌, 


குறிப்புரை : சுந்தரஞானசம்பந்தர்‌ என்பவர்‌ பெயர்‌ குறிப்பிட்ப்படுகிறது. இவர்‌ தபஸ்வி 


யாக இருக்கலாம்‌. 


ஒயர : 105 லார ௦8 006 ர ச்வொகரகரஷகாம்கார்க 15 கரகம்‌. 1176 86015 ர்க 
6 ௨ ந] ஹூ, 


கல்வெட்டு : 
ஸ்வஸ்திஸ்ரீ ஸுந்தர ஜ்ஞா 
ந ஸம்பந்த நாமர ப்‌ 
ஷலதாபஸ : க்ஷிப்ரேக்டஷ 
தந்மர நரதோய 
நமைத தாய த: 


120 


த.நா.௮, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு: 


மன்னன்‌ : 


இடம்‌ : 


குறிப்புரை : 


யாரா கார : 


தெரல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ ; 83/1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ௮ 
மயதளசிக்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1180 
ட்டு இந்தியக்‌ கல்வெட்டு | 90/1910 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ர்‌ 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ச 
கழக ஊர்க்‌ கல்வெட்டு) 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ர்‌ ம 


உன்னதபுரீஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டப வடபுறக்குமுதம்‌, பட்டிகை. 


வேளான்பெற்றதிரு என்பவள்‌, மிலட்டூுருடையான்‌ அரையன்‌ சூலபாணி 
யாரான வளவதரையர்‌ என்பவரின்‌ இளையதாரம்‌ ஆவாள்‌. தனது கணவன்‌ 
இறந்த பின்னர்‌, அவரது மூத்த மனைவிக்குப்‌ பிறந்த பிள்ளைகளுக்கும்‌ தனது 
பிள்ளைகளுக்கும்‌ சொத்து பிரித்துக்‌ கொண்டு, தனக்குரிய நிலத்தினைத்‌, தனது 
கொழுந்தன்‌ மிலட்டுருடையான்‌ அரையன்‌ பொற்காரியான வளவகோனாரைத்‌ 
கனது புரவலராகக்‌ கொண்டு, கோயிலுக்குத்‌ தானமாக வழங்குகிறாள்‌. 
பாகம்‌ பிரிப்புக்கான ஆவணம்‌ *கூற்றோலை' (கூறு ஓலை) என்று குறிப்பிடப்‌ 
படுகிறது. 


175 மற5ரர்றா0ற ௦8 1$ய10100ரதக 111, 2815 ஈரம்‌ டி த்‌ ௦8 ௨ 1௧ 63 
8௨. நீலிகறுறரகர்ம்ாம, 800000. எம்டி ௦2 நிறிப்கர்பரபம்கறுகற தாவிழகா 
$ய]1தறஹற்ரகா வர்க 7 வீஹிவகாகருகா.. கீரி 116 சேக்‌ 01 006 88ம்ம்‌ 7 வ1௨௭௨- 
(காரக. நப நாறா 18 நகாரர்100௦ம்‌ 810௦0 த [15 5015 6010 1117001211 
டு. 6 ]தய26, "/8/கரனாகரரம ஈரா ரே060710த & 81கா௪ [0 சா, 8 
ஹ்ம்‌ 16 4௦ 144௦ ரற16 ௦4 '112பருக181(10பவபப்வக மகண்தர்2ரகா பகரராத 
நபி வ்ர்மாமக்ஜகற கரஹ்கு 1011ம்‌ வர்ஷ விகரக%0ஈ, 18 0ா01127 4உ 1கர 
85 ரர ஐமதா0180. 31 80ம்‌ 10 ஐார்‌1(101) 18 நுகாாகம்‌ 86 “8 பரர௦1217, 


கல்வெட்டு : 
1. திரிபுவனச்சக்கரவிர்த்திகள்‌ ஸிரி குலோத்துங்கசொழ தேவரர்‌*]க்கு 
யாண்டு ௩வது இஷப நாயற்று பூர்வ பஷ்ஷத்து திரிதிகையும்‌ புதன்‌ 
கிழமையும்‌ பெற்ற] புணர்பூசத்து நாள்‌ நி]த்தவிதோத வளநாட்டுக்‌ 

கிழாற்‌ கூற்றத்து பெருமிலட்டூர்‌ மிலட்டுருடையான்‌ ஆரையன்‌ . .. .. , 


யாந வளவதரைய 


121 


ர்க்குப்‌ புக்க கோவத்த[ன*]க்குடையான்‌ மகள்‌ வேளான்பெற்ற 
திருவேன்‌ என்‌ கொழுன்தன்‌ மிலட்டூருடையாள்‌! அரையன்‌ பொற்காரி 
யான வள[வகோனாரை] முதுகண்ணாகர[க்‌] கொண்டு இவ்வூரில்‌ 
உடையார்‌ திருவகத்தீசுரமுடைய மஹாதேவற்கு ₹நான்‌ தன்மதாநம்‌ 
பண்ணி தன்மதாநப்‌ பிரமாணம்‌ [குடுத்த] . .. . . [என்‌ பத்தாவின்‌ 
அபா 
வத்திலே இவற்கு எநக்கு முன்பு புக்க அவர்கள்‌ மக்களாய்‌ எநக்கும்‌ 
மக்களாயதென்‌[று]ள்ள என்‌ பிள்ளைகளோடு கூறட்டு கூற்று ஓலை 
எழுதி எழுத்திட்டுக்‌ கொண்ட கூற்றோலைப்‌ படி .......௨௨௨. 
. . . இவ்வூரில்‌ திரிபுவனமுழுதுடையாள்‌ வதிக்கு மேற்கு தியாக 
சமுத்திர வாய்க்‌[காலு]க்கு வடக்கு இரண்‌ 


டாங்கண்ணாற்று நாலாஞ்சதிரத்து இரு[வே] வேலிக்‌ கீழ்‌ வேலியில்‌ 

தெற்கடைய ஒரு குவ” நீக்கி இதன்‌ வடக்கு இதில்‌ நான்மாவரை . 
., யில்‌ வடக்கடைய நிலம்‌ இரண்டு மாவும்‌ இவ்வதிக்குக்‌ 

கிழல்து இவ்வாய்க்காலுக்கு வடக்கு நாலாங்‌ கண்ணாற்று இரண்டா 


ஞ்சதிரத்து கீள்பணப்பிலாற்று கீழ்‌ எ ஒரு கூறு நீக்கி இதந்‌ கிழக்கில்‌ 
[]வளிநிலம்‌ இரண்டு மாவின்‌ கீழ்‌ ஒன்பது மாவும்‌ ஆக நிலம்‌ நாலு 
மாவின்‌ கீழ்‌ ஒன்பது மாவும்‌ என்‌ கொழுன்தன்‌ இன்த வனவ” 
கோனாரை இந்த நிலத்தை நான்‌ தேவற்கு தாநமாகக்குடுக்க எநக்கு 
முதுகண்‌ படவேணும்‌ இன்நிலம்‌ தேவற்கு தா 

னமாகக்‌ குடுக்கப்‌ பெறேமாகில்‌ நான்‌ ஆதிமத்திகாரம* பண்ணி[யளிப்‌] 
பேன்‌ என்று சொன்நவாறே இவரும்‌ சம்மதிக்க இவரை முது 
கண்ணாகக்‌ கொண்டு இன்தில[ம்‌*] நாலுமாவின்‌ கீழ்‌ ஒன்பது மாவும்‌ 
இத்திருவகத்தீசுரமுடைய மஹாதேவற்கு தன்மதாநமாகக்‌ குடுத்தேன்‌ 
மிலட்டுருடைய[ா*1ன்‌ அரையன்‌ சுலபாணியாரான 


வளவதரையர்க்குப்‌ புக்க கோவத்த[ன*]க்‌ குடையான்‌ மகன்‌ வேளான்‌ 
பெற்றதிருவேன்‌ இவர்‌ சொல்ல இத்தன்மதாநப்பிரமாணம்‌ எழுதி 
தேன்‌ ஊர்க்கணக்கு மிலட்டூருடையான்‌ பார்த்தசாரதி எழுத்து 
இப்படி இவற்கு முதுகண்‌ பட்டேன்‌ மிலட்டூருடையான்‌ அரையன்‌ 
பொற்காரியாந வளவகோன்‌ எழுத்து 


இப்படிக்கு இவை மிலட்டூருடையான்‌ அரையன்‌ திவாகரதேவனான 
இரா1[ச]ரா[ச] வளவதரையன்‌ எழுத்து இப்படிக்கு இவை மிலட்டூருடை 
யான்‌அரையன்‌ இரா[ச]ரா[ச] தேவன்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
மிலட்டுருடையான்‌ அரையன்‌ மாதேவன்‌ எழுத்து இப்படி இவை 
மிலட்டுருடையான்‌ அரையன்‌ தஞ்சை நா 


122 


10. 


க 


12, 


19. 


யகன்‌ எழுத்து இப்படிக்கு இவை மிலட்டூருடையான்‌ அரையன்‌ அரச 
நம்‌[பி*]யான்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ தலபாணி 
சோமதேவன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ திருச்‌ 
சிற்றம்பலமுடையாநா[ன*] செம்பியன்‌ வளவதரையன்‌ எழுத்து 
இப்படி அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ திருநட்டக்‌ கூத்தனா 


ந அநபாய வளவதரையந்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ மிசுல பாணமி 
தந்த நாயகந்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ மலை 
கினியநின்றான்‌ ஆட்கொண்டவில்லி எழுத்து இப்படிக்கு இவை 
மிலட்டுருடையான்‌ அரையன்‌ ஆ[ட்‌*1[கொண்டான்‌ எழுத்து இப்படி 
அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ திருவகத்‌[தீ*]சுர முடையான்‌ 


தஞ்சை நாயகன்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ மிலட்டூருடையான்‌ 
தில்லை விடங்கந்‌ திருவரங்க முடையாள்‌? எழுத்து இப்படி அறிவேன்‌ 
மிலட்டூருடையான்‌ தில்லைவிடங்கள்‌? திருச்சிற்றம்பலமுடைரள்‌' எழுத்து 
இப்படி அறிவேள்‌்‌ மிலட்டூருடையாள்‌? சோளதிவாகர தேவநான 
தியாத சமுத்திரள்‌ அனுத்த?? நெழுத்து 


இப்படி அறிவேள்‌ மிலட்டூருடையான்‌ சூரி . . . யலந்வள மிதந்த நாய 
கனான வல்லவங்‌ கிழா[ர்‌*] நாட்டு வேளாநெழுத்து இப்படி அறிவேன்‌ 
கீரங்குடையாந்‌ தில்லைநாதந்‌ உய்யவந்தான்‌ எழுத்து இப்படி 
அறிவேன்‌ சேந்தமங்கலமுடையாந்‌ செல்வந்‌ஆண்ட நம்பி எழுத்து 
மிலட்டூருடைன்‌ 


......,,;., முடையான்‌ எழுத்து இப்படிக்கு இவை _மிலட்டூ 
ருடையான்‌ உய்ய நின்றாடுவாந்‌ [திருநட்டமாடி] எழுத்து 


த கைதைய கைகைவையையைய யய தைய வைய்‌ கங்க்கைகாளா கைகளை 


1 
2 
3 
4 
9. 
6 
ர 
8 
9 


10. 


“மிலடடுருடையான்‌ ?” எனப்படிக்கவும்‌. 

*கூவம”* எனப்‌ படிக்கவும்‌. 

வளவ” எனப்‌ படிக்கவும்‌. 

ஆதிபத்ப அதிகாரம்‌ எனப்‌ பொருள்‌ படலாம்‌. 
“திருவரங்கமுடையான்‌ ** எனப்‌ படிக்கவும்‌. 
தில்லை விடங்கன்‌ £? எனப்‌ படிக்கவும்‌. 
திருச்சிற்றம்பலமுடையான்‌”” எனப்‌ படிக்கவும்‌. 
“அறிவேன்‌? எனப்‌ படிக்கவும்‌. 
எமிலட்டூருடையான்‌ £*? எனப்‌ படிக்கவும்‌. 

எதியாக சமுத்திரன்‌ அணுக்குன்‌ '* எனப்‌ படிக்கவும்‌. 


123 


த.நா, ௮. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி : 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ ; 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒயர ராவரு : 


கல்வெட்டு: 


ம்‌, 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 84/ 19% 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 9 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி, 1191 
மெலட்டூர்‌ இத்தியக்‌ கல்வெட்டு 1 ச்‌ 
1) ஆண்டு அறிக்கை ] 

ன்‌ பதிப்பு : லு 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ந த்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ண்ட .] 


உன்னதபுரீஸ்வரர்‌ கோயில்‌ - பிள்ளையார்‌ சன்னதித்‌ தென்புறக்குமுகம்‌, பட்டி. 


மிலட்டுூரிலிருக்கும்‌ மன்‌ றாடி (ஆயர்‌)களில்‌ ரோாளன்‌ நம்பி, ரோளன்‌ பகுவாயன்‌ 
ஆ௫ூியோர்‌ வசம்‌, வேளான்‌ உடைய நாயகன்‌ எட்டு செம்மலிப்பயிராடுகளை 
வழங்குகிறார்‌. ஆடு ஒன்றுக்கு எட்டு நாழி நெய்‌ என்ற கணக்கில்‌ கோயிலுக்கு 
நெய்‌ வழங்கிட ஆயர்கள்‌ ஒப்புஇன்‌ றனர்‌. 


1149 (060£1ற 110௩ கேத ஏர்‌ 11 நார்‌ 08 சர்தர்ம்‌ 8260 (கரடி வி1றற வர்க்க 61 
நர11811பரமர்வ்டகு 78/8௩ பும்ஷ்காடமூவிகற 16 உட்கார (யலாாக0118]1) 64 
112016 (1வ]கு 11காம0ர்‌ கார்‌ வகு ம உ்ரரஹுகு ௦ நாக சர்ரமர்கம்‌. ஏரர்பம்‌, 
1116 768001081011037 01 ரசக1்ற த (06 ஐ0818, ௨266 10 நர௦ரர்பீ6 சர்த்ர்‌ நகப4்‌ ௦7 ஜே” 
ற 8466), 10 (610016 ௦7 10ுகக்‌கரரமோாகரார்கர்கா கந்‌ நிகாயாய்ிகர்ஸா 1௩ 
1உ11தரமரக௫ு ரர 711 ரஹுர்ப௦ர்க ஏகு ௨0. 


திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ [ஸ்ரீகுலோத்துங்கசோழ]! தேவற்கு யாண்டு 


மூந்றாவது .....,..௨....; . . வெள்ளிக்‌[கிழரிைமயும்‌ பெற்ற, . . . 


உட 


௨... நித்தவிநோத வளநாட்டு கிழாற்‌ கூற்றத்து பெருமிலட்டூர்‌ 


உடையார்‌ திருவகத்தீசுரமுடையார்‌ கோயில்‌ சீகார்ய 


124 


ஞ்‌ செய்வார்களுக்கும்‌ சீமாயேசுரக்‌ கண்காணி (செய்வார்‌]களுக்கும்‌ 
இவ்வூரிலிருக்கும்‌ மன்றாடிகளில்‌ சீராளந்‌ [நம்பியும்‌] சீராளந்‌ பருவாய 
நும்‌ இவ்விருவோம்‌ ....... ட்டுக்குடுத்த ,. ... இந்நாயநார்க்கி 
லட வு நெய்க்கு மிலட்டுருடையாந்‌ வேளாந்‌ உடைய நாயகந்‌ சாவா 
மூவாப்‌ பேராடாக எங்கள்‌ வசம்‌ விட்ட செம்மலிப்பயிராடு எட்டு இவ்வா 


டு எட்டுங்‌ கைக்கொண்டு ஆட்டு எண்ணாழி நெய்‌ எங்களில்‌ . . ... 

அளந்து தரக்‌ கொள்ளக்‌ கடவோமாகவும்‌ இப்‌[படி சம்‌]மதித்து 
....... [எழு]த்திட்டுக்‌ குடுத்தோம்‌ இச்‌[சீராளந்‌]நம்பியும்‌ சீராளந்‌ 
பகுவாயநும்‌ இவ்விருவோம்‌ இது சீராளநம்பி சயிஞ்ஞையா தன்மைக்கு 
இவ்வூர்‌ ஊர்க்கணக்கந்‌ திருத்க” 


ண்ணபுரமுடையான்‌ தேவர்‌ வல்லவன்‌ எழுத்து இது சீ ,..,. ௦ 
[சயிஞ்ஞையா தன்மைக்கு]1க்‌ கோயிற்‌ கணக்கு இறையாங்குடை . .. 
யான்‌ எண்‌ , . . .. திருநாமமுடையான்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌ 
மிலட்டூருடையாந்‌ சூலபாணி சோமதேவன்‌ எழுத்து இப்படி அறிவேந்‌ 
மிலட்டூுருடையாந்‌ தில்லை விடங்கந்‌ திருவரங்‌ 

கமுடையான்‌ எழுத்து 





டி 
2. 


கல்வெட்டு ஆண்டறிக்கை, ':இராஜாதிராஜதேவர்‌”” எனக்‌ குறிப்பிடுகிறத. 
*திருக்கண்ணபுர*” எனப்‌ படிக்கவும்‌, 


12௮ 


த. நார. அ, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ ; 85/ 1986 


மாவட்டம்‌ ; தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ல்‌ 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: கி.பி. 19-ஆம்‌ 
்‌ நூற்றாண்டு 

ஊர்‌ மெலட்டூர்‌ த்து படக ட்‌ 

இந்தியக்‌ கல்வெட்டு 291910 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை 
எழுத்து: தமிழ்‌ இன்‌ இப்ப ்‌ 
அகக்‌ கோட்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 _ 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜராஜன்‌ எண்‌ ்‌ 
இடம்‌ : உன்னதபுரீஸ்உரர்‌ கோயில்‌ - மகாமண்டபத்‌ தென்புறப்பட்டிகை. 


குறிப்புரை : முற்றுப்பெறாத கல்வெட்டு. விளைநிலத்திற்குப்‌ பதிலாக மனைநிலத்‌தனை 


மாற்றி வழங்கிய செய்தி கூறப்பஃடுள்ள து, விக்கிரமசோளீஸ்வரமுடையார்‌ 
என்ற பெயருடைய வேறொரு சிவன்‌ கோயிலுக்குரிய நிலங்களும்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்‌ றன. 


ஒரு : 1619 150ரர்ற1101) 820005 1௦ 160010 க விர்‌ 3 63%018820. 80106 1805 61௦128 


1௦ 1616 ௦4 7111 பகராக பேட காகாற பேரக்‌ 86 81/80 8814 10 06 0௦00060180 
சர்ப நர 0664. 


கல்வெட்டு: 


்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீஇராஜராஜ தேவ்‌[ற்கு] 
யாண்டு ..,....- மாண்டு கும்ப நாயற்று அபரபக்ஷத்து 0[தச]மி 
யும்‌ செவ்‌[வாய்கிழ)மையும்‌ [பெற்ற மூ]லத்தினாள்‌ நித்ததினோத வள 
நாட்டுப்‌ பெரு[மிலட்‌]டூர்‌ உடையார்‌ திருவகத்தீசுரமுடையார்‌ [கோயில்‌] 
கீழைத்‌ திருவாசலுக்குக்‌ கிழக்கு திருமடைவிளாகத்துத்‌ திரு 

வீதி வடக்கு நோக்கி உடையார்‌ விக்கிரம சோளீ[ஸ்வரமுடையார்‌] 


௨... ௨ உ செயிலத்‌ திருவீதிக்கும்‌ மனை எடுப்புக்கும்‌ உ[ட]லாக இந்நாய 
நார்‌ [ஆதிசண்டெசுர] . . . . ல்‌ இக்கோயில்‌ தானத்தார்‌ திருமடை 


126 


விளாக......௨௨. [பரிவர்‌[த்தனை பண்ணி . . . . . பரிவர்த்தனை 


கடல்ல இட்டது ண்ட இவ்‌ ஊர்‌ நத்தத்துக்‌ கொல்லி[க்‌] 
குஅம்பூரூடையான்‌! ஆளுடைநாயன்‌ விட்ட கீழைத்‌ திருவிட.. .... 
க்கு இந்நாயனாற்கு. . . . . கப்படி நீங்கலாந விளைநிலத்தூர்வைக்கு 


மேற்கு மனைகுழி உ௰௫க்கு . . . 





2 


**கொல்லிக்‌ குறும்பூரூடையான்‌ ?? ஆகலாம்‌. 


127 


ந, நார, அ, 


மாவட்டம்‌ [ 
வட்டம்‌ ; 
ஊர்‌ : 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ 1 


இடம்‌ : 


குறிப்புரை : 


இய வார : 


கல்வெட்டு 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 86 / 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ன்‌ 

பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 13ஆம்‌ நூற்றாண்டு 
மெலட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 1 2 

தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : த 


எண்‌ 


ஸ்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 4 


உன்னதபுரீஸ்வரர்‌ கோயில்‌- மகாமண்டபம்‌ வடசுவர்க்‌ குமுதம்‌. 


சுல்வெட்டின்‌ பிற்பகுதியாக இருக்கலாம்‌. இறைவரின்‌ திருமந்திர போனகத்‌ 
துக்கும்‌ (நைவேத்யம்‌) திருப்பணிக்கும்‌ (தெசபந்தகப்படி) கொடை வழங்கப்‌ 
பட்டுள்ளது. 


26175 10 06 16 00101ம011த நமா(10 ௦4 116 றகமர்றரர00, 7 நகர்ர்கா$ 
பொம்‌ ர080௦கரரகாடு (மகர்ர்கறக5) வார்ப்மார்க 116 ர்ராய16 10௦ 16021/6 . 50 
(ம்ம்பத வரும்‌ மழர்‌1155 11 (டி (ரய வார்ர்ரகற0 816800. (70௦4 ௦ரிரசார்றத) கரம்‌ 11௨ 
002115 (16080 க௱( ௨4௨௨01), 


்‌. இந்‌[நாட்டோமும்‌] மாச்சந்நமும்‌ இந்நாயனார்க்கு சந்திராதித்தவ 


2. [ரையிலும்‌] சந்நதிக்கு திருமண்திரபோநகத்துக்குத்‌ தெசப்பெந்தக 


9. ப்படிக்கு பிரமாணமும்‌ பண்ணிக்‌ குடுத்து இப்பிரமா 


4, [ணபஇப்படி கல்வெட்டுவித்தது. 


128 


த.நா. அ, தொல்லியல்‌ துறை தொடர்‌ ஏண்‌ ; 87 / 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ற்‌ 
வட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 22ஆம்‌ நாற்றாண்டு 
ஊர்‌ : மெலட்டூர்‌ இந்தியக்‌ சுல்வெட்டு ட 
மொழி: தமிழ்‌ ணத ஸ்வ . 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : பன 
அரசு : சோழர்‌ 
மன்னன்‌. ௨ உளர்க்‌ கல்வெட்டு ி ன்‌ 
எண்‌ ர்‌ 
இடம்‌ : உன்னதபுரீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபக்‌ தென்புறக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு - ஊர்‌, நாட்டுப்‌ பெயர்‌ மட்டுமே தெரிகிறது. 


ஒயாறராகார : நாரகதாரர்கார 1ற80ார்ற1100, நரியோம்‌[0 டி சசாயாபிகரர்பா ரம ந காட்மாரகாா 1௩ 14111௧- 
9ம்ற௦0௨ புவிஹ8மே. 


கல்வெட்டு : 
1. . . . நித்தவிநோத வளநாட்டு கிழாற்‌ கூற்றத்து பெருமிலட்டூர்‌ மிலட்டூ 


நடை... ௨௨ 


2. நீ அரை[யன்‌] . . . . . பக்கல்‌ விட்ட [நென்‌]மலியூர்‌ . . . 


129 


த. நர. அ. தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 88/ 1986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 4 
வட்டம்‌ ; பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 19-14ஆம்‌ நூற்றாண்டு 
களர்‌ : மெலட்டூர்‌ இந்தியக்‌ கல்வெட்டு 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ட 

சதி ப்‌ 
பண்ட்‌ ண்ட முன்பதிப்பு : னு 
அரசு : 
மன்னன்‌ ; க ஊர்க்‌ கல்வெட்டு 1. 6 

எண்‌ ] 

இடம்‌ : உன்ன தபுரீஸ்வரர்‌ கோயில்‌ - மகாமண்டப வடபுறப்‌ பட்டிகை, 


குறிப்புரை : இண்டுக்கல்வெட்டு. இறைவியின்‌ மீது பாடப்பட்ட பாடலாக இருக்கலாம்‌. 
அச்சம்‌, மடம்‌, நாணம்‌, பயிர்ப்பு ஆகிய நான்கு குணங்களும்‌ நிறைந்த 
என்று பொருள்‌ படும்‌ குறிப்பு உள்ளது. 


மரக : ரகஜார்மர்கரர, 820108 40 06 ௨ 76756 0010100860 10 றரக156 ௦7 15 0018071 
04 814, எர்ப்டா் க ரூககர்புத ரர்‌ ஊக 18 டி மட்௦பி1்றடார்‌ மரீ போற்காறட, 
ரீமா ஜஜ 87ம்‌ கஜப. 


கல்வெட்டு : 


1. லும்‌ பெருங்கறமுமளப்பெரிய குண நான்கும்‌ பொருந்தழகும்‌ பறந்‌ 


துடைய'! புவன .. .. 


2. துங்கவய்யன[க]த்தும்‌ ஏத்தரிய . . , 





1. **பிறங்கறமும்‌ அளப்பரிய குணம்‌ நான்கும்‌ பொருந்தழகும்‌ பரந்துடைய?* 


130 


த. நர. அ, 


மாவட்டம்‌; 
வட்டம்‌ : 
ஊர்‌: 
மொழி: 
எழுத்து : 
அரசு : 


மன்னன்‌ ;: 


இடம்‌ : 


குறிப்புரை : 


ஒயர வாரு ; 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ :; 89/ 1966 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 24 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1948 
ள்ள ங்‌ ்‌ ம ட 

ட்‌ ஒதங்குடி இந்தியக்‌ கல்வெட்டு | 29/1910 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௮ 
பாண்டியம்‌ ஊர்க்‌ கல்வெட்டு ி த்‌ 

எண்‌ ்‌ 


இரண்டாம்‌ மாறர்மன்‌ 
குலசேகான்‌ 


வல்வில்ராமன்‌ கோயில்‌ - ஆர்த்தமண்டபத்‌ தென்புறச்சுவர்‌. 


இருப்புள்ளம்பு தண்குடி இறைவர்‌ வல்வில்‌ இராமர்க்கு, மிழலைக்‌ கூற்றத்து 
நடுவிற்‌ கூற்று (அறந்தாங்கிப்பகுதி)ப்‌ பாவிரிமங்கலத்து ஊரவர்‌, தங்கள்‌ உ௱ணி 
யான  நடுவிற்கூற்றுப்‌ பெருங்கடியை ஸேநாப இப்பெருமால்‌ பெயரில்‌ 
இருவிடையாட்டமாக விற்று வழங்குகில்‌ றனர்‌, கல்வெட்டு முற்றுப்பெறவிஎ லை. 


715 705071 4100 ௦ரீ நரீகாகாலாருகாு 141018561வாக௦6ுக0 11 (1348 க&.0ி.), வகார 
ஜர்ர்ப 06 சகறா28ம0ர ₹$ர்றார்‌81 (111 10ப1ம 2177, 86 14 29 0005406760 (128 15, 
௭ ர௦பிபட பட்‌ (௦ சஜகரடி 11 பாரும01ம்‌ 10 (15 ௦010001216 மபா, (119 18 
றபிஒக:மஜ “10 06 பதாம்‌ மி(சோ மக மாரு? வ ராமம்‌ 10 116 படர] 
கக நர்‌ 1௦ இம்‌ பேகம்‌ நூ 86 ௦10 உ ரகம்‌ 2 
௦12 கொர்ர்றுகாவிகரா 1௩ 106 மும்ம்ய்‌16 
$௦ 106 (6016 ௦1 4 வர11௪.- 
$6௨ பகரா ௦8 காம்‌ சரகர்‌ 


௦0 11௦ ழு 
1 ப மர்ொறுசர்ந்கர 03. (06 மாகாகா 
011400 (௨00101) ௦ம்‌ ]கி/வ/கபரஉரா 
நருகறற வா பாரத] ஐம்‌ மபற்ற கருபர்கயோப்‌்‌ 11 
கிராத. (ரரி), (06 சேம்று. எற்ட 18 வஊறற056ம்‌ 10 1868] 106 80௦௦ 011$ 
௦மி "ம்ம (ஊடறு, 1401 0011016161. 


கல்வெட்டு : 
1. ஸ்வஸ்திஸ்ரீ மத்கீத்திக்‌ 
2. குமேற்‌ ஸ்ரீகோமாற பன்மர்‌ திருபு 


131 


வனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசே 

கர தேவற்கு யாண்டு ௨௰௪ ஆவது 
மிதுத னாயற்று பூர்வயக்ஷத்து ப 
ஞ்சமியும்‌ வெள்ளிக்கிழமையும்‌ பெ 

ற்ற உத்திரத்து நாள்‌ மிழலைக்‌ கூற்‌ 
(ற]த்து நடுவிற்‌ கூற்று பாவிரிமங்கலத்‌ 
து ஊருக்குச்‌ சமைந்த ஊரவரோம்‌ 
சோழ மண்டலத்துத்‌ திருப்பதிக 

ளில்‌ திருப்புள்ளம்பு தண்குடியில்‌ 
நாயனார்‌ வல்வில்லிராமப்‌ பெருமா 
ள்‌ திருமுற்றத்து ஆழ்வார்‌ ஸ்ரீஸேந[ா] 
பதி ஆழ்வார்க்கு திருவிடையா 
ட்டமாக விற்றுக்‌ குடுத்த காணிக்கு 
விலை ப்ரமரணம்‌ பண்ணிக்குடுத்த 
பரிசாவது நாங்கள்‌ விலை கொ 
ண்டனுபவித்து வருகிற எங்கள்‌ 
காணி நடுவிற்‌ கூற்று 

ப்‌ பெருங்குடியில்‌ தி 
ருவிடையாட்டமாக 

விற்றுக்‌ குடுத்த க[ாணி]க்கு எல்‌ 
லையாவது கீழ்‌[பாற்‌][கெல்லை உ 

ள்‌ வரி நாற்றங்கால்‌ ௨ . . . . இரண்டி 
ல்‌ கொழுக்குத்திக்கும்‌ வெ . வந்த 
மதாதா கொழுக்குத்திக்கும்‌ மேற்‌ 

கும்‌ தென்பாற்கெல்லை சித்‌*ரவிட 
ங்கத்துக்‌ குளத்துக்கும்‌ நீர்பாய்கிற 
வாத்தலைக்கு வடக்கும்‌ மேல்பா 
ற்கெல்லை இவ்வூர்‌ பெருங்குளத்‌ 

து கீழ்கரைக்குக்‌ கிழக்கும்‌ வ[ட] 
பாற்கெல்லை ஆலோடு மடை 
வாய்க்காலுக்கு கிழக்கு நோ 

க்கிப்‌ போந்து வடக்கே புரிந்து 
கிழக்கு நோக்கிப்‌ போந்து [உய] 
ரியிலே உறப்போந்த வாய்க்‌ 
காலுக்கு தெற்கும்‌ ஆக இசைந்‌ 

த பெருநான்கெல்லைக்குள்ளு வ 

ட கடையாய்‌ நீங்கும்‌ பாவிரி 
மங்கலத்து திருநாராயண . . . 


132 


த. நர. ௮, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 90/198%6 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ன 
வட்டம்‌ 7 பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு ்‌ 75 ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : புள்ளபூதங்குடி 

இந்தியக்‌ கல்வெட்டு ) 
மொழி; தமிழ்‌ ஆண்டு அறிக்கை நி ன 
எழுத்து: தமிழ்‌ முன்‌ பதிப்பு : 
அரசு: விஜயநகரர்‌ 
அரசன்‌ : சாளுவத்திருமலைராயர்‌ எரிக்‌ கல்வெட்டு | 9 

உண 

] 

இடம்‌ : வல்வில்ராமர்‌ கோயில்‌ - முதல்‌ திருச்சுற்று, கோபுரத்தின்‌ தென்புறம்‌ 


குறிப்புரை : அரசர்‌, இக்கோயிலுக்குரிய பலவகைச்‌ செலவினங்களை எஈடுகட்டுவதற்காகப்‌ 
பலவகை வரியினங்களைக்‌ கோயிலுக்குச்‌ செலுத்த ஏற்பாடு செய்கிறார்‌. 


$பறருகரு : 719 18 8 1ர௦0ாம்ற(100 ௦8 188(கார்‌ விய கார மாரகம்‌ மேக ராஹ்காகர்க (1514 
கொர்பாரு கறு. லட 110ராட 1106 1/8 வி காவாகர்‌, பகல்‌, ராறு யபமம்‌ 
61௦, ஏச 1௦ 6 பர411820 1௦7 (16 ஈலார்‌005 6010061965 10 06 020 617 (96 
நய1[உரறமர்காபன0ர்‌ ர்கர16. 


கல்வெட்டு : 
2. கட்டாரி சாளுவ திருமலை தேவமஹாராச ஆதிம்மா . . . .. . திருவேங்‌ 
3. திருப்புள்ளம்‌ பூதங்குடி கோயிலுக்கு நானாவகைக்கும்‌ வாசலில்‌ வத்‌ 
[தனை] .,. 
4, சூலவரி இராயஸவத்தனை ஆவிஸரவத்தனைக்‌ கணக்கு . . . 


ன்றும்‌ ஆக கழித்து ஆளவும்‌ சேதி ஊழியம்‌ , . . கணக்கு , . .. 


த.நா. ௮. 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
ஊர்‌ : 
மொழி; 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ £ 


இடம்‌ ;: 


குறிப்புரை : 


ஒயராமப வரு : 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌: 91/ 1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 14 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1160 
புள்ளபூதங்குடி இந்தியக்‌ கல்வெட்டு 1. ௨ 

அபிழ்‌ ஆண்டு அறிக்கை ) 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : னு 

சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ட 
இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ “7 ] 


வல்வில்ராமன்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று நுழைவாயிலின்‌ தென்புறமுள்ள 
நிலைக்கல்‌. 


இக்கல்வெட்டு இக்கோயிலைச்‌ சேர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. இித்ராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலத்தின்‌ உட்பிடாகையான இல இந்தாமணி (£லூந்தாமணி?) 
நல்லூரிலுள்ள ஸ்ரீ பிராந்தக ஈசுவரம்‌ என்ற சிவன்‌ கோயிலில்‌ கண்டியூர்‌ 
பாலா௫ிரியன்‌ ராஜாஸ்ரய பிரம்மாதிராஜன்‌ என்பவர்‌ நந்தாவிளக்கு வைத்து 
திருஞானசம்பந்தர்‌ சிலையையும்‌ எழுத்தருள்விக்கிறார்‌. 


7 


19 10507ர்01101. 0௦688 8061௩ ௦ 081002 40 1169 நமம16. 78 நர௦ரும்கேக (16 
ர்ப்10111 811010) 1181 ௦0௧5 18கரர்நுமா கிக்கு டவிகாவ௨) 11ஈ5ர்‌க1(8 
றவாடிபேதகரு 17ரமவிகர்ம்பா குமுக வீரக5 இ கர்ககாகா& ரல: கர்காகர்கர 
10806 கர்கரே ரம்த 802. மமாரம்பத ௦றட ஐகாறகபவ1 [கற ௧ $ற்றர்ஷர்வீ:க 
ர்‌ு 24 $11க௦107வார்‌ நமா, 181 ௦ (ம்‌ வார்கி0க (௦1 மே! கா121ஐ) 
081076 010 ஹ வகா. 71 15 ரீபார்ம்கா 1070100௦ம ர்‌ 1௦ ௦010960816 11௦ 
110826 ௦7 கரிரக்கர்றகற[11813 22 (11௨௨5 கரகர) 1ற 1106 .ர்சாவற 16, 


134 


கல்வெட்டு : 





1. ஸ்வஸ்திடீ 

2. மதுரையு 

5. ம்‌ ஈழமுங்‌ 

4. கொண்ட இரா 
௦. ஜாதிராஜ 

6. தேவற்கு 

7. யாண்டுப 

8. திந்நால 

9.  ரவது சித்ராத்‌ 
10, தக!'ச்‌ சது 

11. ர்வேதி ம 

12. ங்கலத்து பி 
18. டாகை சில சி 
14. நீதாமணி ந 
15. லூர்‌ உடை 
16. யாம்‌ சிபிராத்‌ 
1. தக௱சுரம்‌ 

1. 


1, 
193 
20. 
21. 
22. 
22, 
24, 
29, 
26. 
27, 


26, 


29. 
90. 
ல. 
32. 
9௮. 
94. 


உடையார்‌]க்‌ 
கு திருநந்தா 
விளக்கு வை 
தீது ஆழுடை 
ய பிள்ளையா 
ரையும்‌ எழு 
ந்தருளிவித்த 
ஈன்‌ கண்டி 
ஊர்‌ பாலா[சி]| 
ியன்‌ திருவீ 
ரட்டான மு 
டையான்‌ திருவ 
கத்தீசரமுடை 
யானான ராஜா 
ஸ்ரயப்ரம்மாத 
ராஜதந்‌ பக்கல்‌ 


[பொன்‌] _... 


“சித்ராங்கத?” என்றும்‌ படிக்கும்‌ வகையில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


த. நா. அ. தெரல்லியல்துறை 


மாவட்டம்‌ $ தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 95 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு: கி.பி. 1213 
ஊர்‌ 5 புள்ளபூதங்குடி இந்தியக்‌ கல்வெட்டு 1] _ 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: -- 
பண்ணு படட ஊர்க்‌ கல்வெட்டு 18 ள்‌ 
மன்னன்‌ | மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ எண்‌ ர] 
இடம்‌ : வல்வில்ராமன்‌ கோயில்‌ முதல்‌ திருச்சுற்று நுழைவாயிலின்‌ வட்புறமுள்ள 
நிலைக்கல்‌. 
குறிப்புரை ; இக்கல்வெட்டு இக்கோயிலைச்‌ சேர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. 'இரிபுவன 
வீேச்சுரம்‌ என்ற கோயிலுக்கு நிலம்‌ வழங்கப்பட்ட செய்தி உள்ளது. 
கல்வெட்டு பாதிக்குமேல்‌ கெளிவாகப்‌ பொறிக்கப்படவில்லை, கல்வெட்டுள்ள 
இக்கல்‌, வேறிடத்திலிருந்து கொண்டுவரப்பட்டு திலைக்கல்லாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஒரவர: 108 1080ரர்ற(1௦0. 802$001 89600ட 1௦ 156100 (௦ (8015 $210016, 11 ர6001 
50006 தா 1௦ ௨ $௨ 12மற16 ரூ றவு “எந க ரம்க்னா காகா?” 
கராம்‌ கரே $ப10%01ற028 117, 
கல்வெட்டு 
1, ஸ்வஸ்தி ஸ்ரீ 7. ன்‌ முடித்தலையு 
2. திரிபுவநச்ச 8. ம்‌ கொண்டு வீர 
9. க்கரவத்திகள்‌ 9. ஈபிஷேகமு 
&, மதுரையும்‌ 10. ம்‌ விசேகா(ப்‌)பி 
5.  ஈழமுங்‌ கருவூ 11. ஷேகமும்‌ பண்‌ 
6. ரும்‌ பாண்டிய 12, ஸணியருளிய ஸ்ரீ 


தொடர்‌ எண்‌ :92 / 1986 


136 


18, திரிபுவனவீரதே 


14, வற்கு யாண்டு 2 ம... . . இன்‌ 


15. மடு திருநை 28. ஸனாயநார்‌ விலை 


29. காண்டுடைய 


16, றயூர்‌ ..... 
171௦ 20 சிதைந்து விட்டன 90, நிலம்‌ . 


21, ., , உடைய 91. . ; . இன்னில 


22. ரர்‌ திருபுவனவீ 92. தீதில்‌... 


28. ரயீஸ்வரம்முடை 99. டி அரைக்காணி 
24. யார்‌ கோயிலுக்கு 


25. இவ்வூர்‌ . 


94. சின்ன[மும்‌ 


95 10 88 சிதைந்து விட்டன 


127 


த. நா. அ, 


மாவட்டம்‌ : 
வட்டம்‌ : 
உளர்‌ $ 
மொழி; 
எழுத்து : 
அரசு ; 


மன்னன்‌ 5 


டு] 
்‌ 
6 


குறிப்புரை : 


ஒட 0ஜரு : 


தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 93/1986 


தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : 19 
பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி,பி. 1227 
தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ] 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : அக 
சோழர்‌ ஊர்க்‌ கல்வெட்டு 1 ன்‌ 
மூன்றாம்‌ ராஜராஜன்‌ எண்‌ ர்‌ 


வல்வில்‌ ராமன்‌ கோயில்‌ - முதல்‌ திருச்சுற்றில்‌ உள்ள தனிக்கல்‌ 


இிருபுவன குலோத்துங்கசோழ வளநாட்டு இருநறையூர்‌ நாட்டு அகரம்‌ 
சித்ராங்கதச்‌ சதுர்வேதிமங்கலத்து (மகாசபையார்‌) திரிபுவனவீரீசுரமுடையார்‌ 
இருக்கூடத்தில்‌ கூடி எடுத்த முடிவு பற்றி இக்கல்வெட்டு குறிப்பிடக்‌ கூடும்‌. 
கல்வெட்டு இதைந்துள்ளது. இக்கல்வெட்டும்‌ இக்கோயிலைச்‌ சார்ந்தது 
இல்லை. இவ்வூர்க்‌ கல்வெட்டு எண்‌ 4, 4 ஆஇயெவையும்‌ இக்கல்வெட்டும்‌ ஒரே 
ஊரைச்‌ சார்ந்தகவையாகத்‌ தெரிகின்‌ றன. 


11048 1டி0ா(2(010 00581 560105 (௦ 61002 10 *ரப்த (8யேற16, 17ம்‌ ்ரகமார்றார்மா 
01 101001002௨ 001௧11, 880008 1௦ ததகாம்‌ ப்ர்ரதாபி:கரக௦௦கர்பாம600ர 
11) வரத விவா 10 71ரப்றகராவர்ர பாற கப்பு 7 11 மமக 121௦10 0தக வெர்காவிக கம்ம, 
11 562175 10 120020 8 06015101 481%61) ஷ்‌ 116 100611 ௦7 11௦ ம ம்ஷ்பர்ரகா 
௦ 116 8801ம்‌ 810601 0தர ஜவக, 0000620ம்‌ ஐ%்‌ (15 ஐரோ] நவ] ௦வி1கர்‌ 
பிட்ட ங்வர வர்ர கார பர்தா சேயிியர்காம, 7ரஜரர்றம்௦ர5 71௦: 3, 4 ஹம்‌ 5 
08 (ந 5111826 82010. 1௦ 61002 10 80106 ௦118ர (கோற16, 


138 


கல்வெட்டு : 
1, திரிபுவன 
2. சக்கரவத்தி 
53. கள்‌ சிரி ராஜ 
4. ராஜ தேவற்‌ 


9. க்கு யாண்டு 


6. ௨௩ மகர 

7. நாயற்று 

8. . நக்ஷத்திர 
9. த்து [நான்று] 
10. 


11. திருபு[வ*]ன குலே 
12.  ஏத்துங்கே 
19. சாழ வளந 
14, ஈட்டு திருந 
15, றையூர்‌ நா 


16, ட்டு அகரம்‌ 


1. 
18. 
19. 
20. 
21. 
22. 
22. 
24, 
25. 
206. 


27. 


28 


50, 
ட 


92. 


10 


[சித்திரங்கதச்‌] 
சதுர்வேதி 
மங்கலத்‌ 

து 

. உடையா] 
ர்‌ திருபுவந வீரீ 
சுரமுடை 

யார்‌ திருக்கூ 


ட[த்‌*]து கூட்டம்‌ கூ 


டி இஜர்‌ . 


. & 99, சிதைத்து விட்டன 


ஓலை செ[ய்‌*]து 


உழு 


[க்‌*)கால்க்காணி 


1௦ 86, சிதைந்து விட்டன 


த. நா. அ, தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 94/4986 


மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : ர 
வட்டம்‌: பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : 12 ஆம்‌ நூற்றாண்டு 
னல்‌ பட ஷஷ்டி 
ளர்‌ பட்டவிருத்த்‌ இந்தியக்‌ கல்வெட்டு ர ன்‌ 
மொழி: தமிழ்‌ ஆண்டு அதிக்கை 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு: 
அரசு : சோழர்‌ 
அரசன்‌ : ஷு ஊர்க்‌ கல்வெட்டு 1 1 
எண்‌ | 
ம்‌ 
இடம்‌ : இவள்கோயில்‌ அர்த்த மண்டப வடபுற முப்பட்டைக்‌ குமுதம்‌. 
குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு - நில எல்லையில்‌, . . . மாதேவி வதி, இராசேந்திர 
சோழ . , , . என்ற பெயர்கள்‌ குறிப்பிடப்படுகின்‌ றன. 
மோரு கர: நரததரரே(கார - ரங்‌ நெரும்வப்ச5 04 1௧௩௦6, “*, ... 0802ம்‌ ஏ2்ர்‌”? “தர்ர 01௨ 
001/8]. ...” 876 மரார10156ம, 
கல்வெட்டு : 
1. ;,....... . . _தேவற்கு 


2. , , வன மாதேவி வதிக்கு மேற்கு இராஜேந்திர சோ 
9, .., தில்‌ கிழக்கடைய நிலம்‌ ஒருமா நீக்கி இது 


140 


தொல்லியல்துறை தொடர்‌ எண்‌ : 05 / 1986 


க. நார. அ. 
மாவட்டம்‌ : தஞ்சாவூர்‌ ஆட்சி ஆண்டு : க 
வட்டம்‌ : பாபநாசம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 12-ஆம்‌ 
ஊர்‌ ; பட்டவிருத்தி நூற்றாண்டு 
இந்தியக்‌ கல்வெட்டு ] 
மொழி : தமிழ்‌ ஆண்டு அறிக்கை ்‌ ரன்‌ 
எழுத்து : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : ௬௮ 
அரசு : சோழர்‌ ணச்‌ அல்டிவட்று ்‌ 
மன்னன்‌ :; குலோத்துங்கன்‌ எண்‌ ] 
இடம்‌ : சிவன்கோயில்‌ பிரகாரத்திலுள்ள ஒரு கல்லில்‌ உள்ளது. 
குறிப்புரை : குலோத்துங்கசோழன்‌ பெயர்‌ குறிப்பிடப்படுகிறது. இக்கோயிலில்‌ மூன்று 
விளக்குகள்‌ வைக்கப்படுகின்றன. எரிக்கும்‌ பொறுப்பைக்‌ கோயில்‌ சிவப்‌ 
பிராமணர்‌ ஏற்கின்றனர்‌. 
ஓபரரகார : கத்யாவ்றத கேம்‌ மேம்‌ கா 105(. ராகிய தோய! 10806 107 6யாரம்ுத 10 
றற மம 1கமறத 35 நரேப்‌10ற54்‌. 112 ஈ௨௱65 ௦8 (மாக 06%, 1.6, 
14 ஹூஹும்கு, 12 யறம்யர சாமர] கரம்‌ 8 பரக 208! (பீர்வீருகறகொ கறம 16 ஈ8௰௦ 
௦ (6 1வது, 8ரம்‌ 18பம்‌௦[00மத8] ௦018 சேக்‌ கா 2111௦ 160, 
கல்வெட்டு : 
1. காவாண்டா 6. வைத்த வி 
2. ந்‌ வைத்த வி 7. எக்கு ஒற்றும்‌ 


8. ளக்‌ கொன்‌ 


4, றும்‌ குண்டூ 


ர்‌ 


8. குரவசேரி ௨ 
9, டையாண்டா 


பெருமாள்‌ 10, ன்‌ வைத்த விள 


141 


11. 
12, 
18. 
14, 
15. 
16, 
11 ௧ 


க்‌ கொத்றும்‌ 
இம்மூந்றும்‌ 
சந்திராதித்த 
வற்‌ எரிக்க ௧ 
டவோமாக 
உபயம்‌ கெ 


ஈண்டோம்‌ 


142 


18. 
19, 
20. 
21. 
22. 
29. 
24. 


இக்கோயில்‌ [சி] 
வப்‌ பிராமண[6] 
ராம்‌ ॥-- 
ஸ்ரீகுலோ 
சோழ தேவ 

ர்‌ யேறு... 


ந விளக்கு 


பிழை 
7௩8018880௨ 521௧ 
5:02065 
ரச1070604 


அரசூருடையான்‌ வீரகங்கன்‌ 


838161) நாஜு81160ம 

1116 018௦121 

மமர1ம்‌ 11 

]கபார்க ]கவ/கா 

௨ $யாம்ஸ றக 

1௨௨ ஒயழ21065 85 1164 
ந்ற்ப்த 81௨1 எகா 

௨ பெம்கமற 181005 
௦00549140த 5ஊசவி 016005 
218௦ 001608 

சரஸக௩ம்‌ 

பச்‌: தய்யா! 

9141 11:71171 

1211 ௨௦௦ ௦8512 

ஏவம்‌ ரூ.520௦ 


14௦ & 510108 


பிழையும்‌ திருத்தமும்‌ 


பக்கம்‌ வரி 

[ ஒரவர 
! பாற வரு 
ஷ்‌ அப௱ாஙாகாரு 
4 குறிப்புரை 
9 111111 / 
9 ஒயர காரு 
17 மாமு கரு 
17 யாரு கரு 
2௮ ய மாரமி கரு 
41 மாவ 
44 சவரன்‌ / 
62 பராபர 
62 ஒட காு 
62 ரர யட்ப 
67 கல்வெட்டு 
73 யாட வார 
73 வேறு 
78 ஒபாறபாகாா 
72 மோரு காரு 
92 பயா கரு 


திருத்தம்‌ 
₹வஊடகா& கரக 0௨௨ 
௦3061505 
1011161460 


அரசூருடையான்‌ பரவ 
மத்திதரரான வீரகங்கன்‌ 


வன து பிஎ(!! றான வி௦ம்‌ 
10001018] 

டய்‌11 10 

இ வஸகர்்கவக!கா 

14 யி ரறராகாு 

7௨ 001505 9:00 1761 
ந்ம்த ஏஉரவி உகா 

0218ம்‌ 1வாே 

0018159102 ௦8 828] 016065 
[5 815௦ 101௦4 

சாஸகம்‌ 

01௦ ஹரே 

5112601202 

1611 118௩ம்‌ 0௧5165 

வுவிம்‌ ௫௨5 1028501704 


1ற$௦ 591016 


பிழை 
18௩0 485 ஹிழ்ர்‌ 
ர்ர ரம சர்ம்00௦௨ எர்ம்‌[5 
1620 2 &ு1 றத (1045 1050701400 
8 ௨ 12016 
300110 
ர்ப$1212171௦1 
081002 (௦ 
21 2:11 ௭111: 026) 
82 1061110004 
06019101 ஏுக5 01806 
ரட்‌ 105151 
0%01௨826 
61012608 
யர11156 11 
241114] 
1211)004 
ற ௨0ய5:011லாம 


1% 720010 


பக்கம்‌ 


94 


103 
112 
112 
112 
117 


117 


131 
131 
136 


வரி 


ஒயயராகறு 


இப 8037 


மாமா வாரு 
ஒபாாாருகாரு 
பாம காரு 
ஒமணாரு காரு 
ஒப்001டி வாரு 
மாடு காரு 
91000 வரர! 
ஒபர பார 
ஒயர ராஜர 
ஒப்பபரப வரர 
10119] 
ஒயர வர 
$பராயா வார 


215 0 ௨1:19 


திருத்தம்‌ 
16 1800 தர்ர்கர்‌ 


15 6100100098] ரமே (4௦160 
ம்ம்‌ ர2-ரதாவர்றத. 1405 
1501101101 


௦%0101100. 
191311௧110 
2100ஹ௩த 1௦ 

78 ஷுூகரவா 3485 81மம2716ம 
316 மரம 
06015100 8 (விற 
ர்ம்‌ மறத15160 

6:01 2026 
௨1௦ஈஜ்த 

0141156 14 1௦1 
1003712126 11 
றா211260 

1 8003171:007ம 


ர% 1200105 





